


உண்மையைச்‌ சொல்‌! உரக்கச்‌ சொல்‌! 


தனிப்பிரதி ரூ. 15/- வருட சந்தா ரூ.150/ 
மார்ச்‌ 2021 ISSUE 3 





[aT 
23 


Vol-22 மார்ச்‌ 


ஜவ நீரோடை பதக்‌ 


D1 


Issue 3 


ஆசிரியர்‌ : சாம்சன்‌ பால்‌ 


சந்தா விபரம்‌ 
தனிப்‌ பிரதி ரூ.15/- (இந்தியா) 
ஆண்டு சந்தா ரூ.150/- இந்திய) 
ஆண்டு சந்தா 20 டாலர்‌, 15 யூரோ (வெளிநாடு 
ஆதரவு சந்தா ரூ. 1000/- இந்தியா) 
ஆதரவு சந்தா 150 டாலர்‌, 125 யூரோ (வெளிநாடு 


உள்ளே... 

இ நாமும்‌ தேவ சித்தம்‌ அறியலாம்‌ ! 5 

இ ஜெபங்களால்‌ தேவ உறவை வளர்த்தல்‌ 
இப்படித்தான்‌ 12 


இ பாவத்தை வெல்வது முடியாதது அல்ல 18 





SAMSON PAUL 

126, Muthaiya Muthaliar St., 

Pondicherry - 605 003, INDIA 

Phone : 0413-2236042 
8870731147 


E-mail : jeevaneerodai@gmail.com 
Website : www.Jeevaneerodai.com 


ஓ தீர்க்கதரிசனமா குறி சொல்லுதலா? 23 
ஒ உன்னை மதிக்கும்‌ முதல்‌ ஆளாக நீயே இரு 28 
ஓ 40 நாள்‌ பக்தி 30 
ஓ ஆலயமா? சபையா? 24 


பரிசுத்த விழிப்புணர்வு கூட்டங்கள்‌ 





ஓம்‌: 5.1. தூய யோவான்‌ ஆலயம்‌ 
58, MT சாலை, வாலாஜாபேட்‌, வேலூர்‌ மாவட்டம்‌ 


காலம்‌ : 2021 மார்ச்‌ 29, 30,31 
(வெள்ளி, சனி, ஞாயிறு) 


நேரம்‌ : தினமும்‌ மாலை 6.80 மணி 





தேவ வார்த்தைகள்‌ 
சாம்சன்‌ பால்‌ 


தொடர்பு 


பால்ராயாமட்‌ கென்னழ 


97094 ௦2112 


தினசரி தியான நூல்கள்‌ 


வாலிபாகளுக்காக 





SAMSON PAUL சாம்சன்‌ பால்‌ 


₹120 





சிறூபினள்னைகளுக்காக 


ட 
அதக களுக்கு 





மார்ச்‌ 2021 


கச்ஸ்துவுக்குள்‌ கமான ௧ள 


கர்த்தருடைய அன்பின்‌ நாமத்தில்‌ வாசகர்கள்‌ 
அனைவருக்கும்‌ மகிழ்ச்சியான வாழ்த்துக்களைத்‌ 
தெரிவிக்கின்றேன்‌. மீண்டும்‌ தேவன்‌ தந்த நல்லச்‌ 
வார்த்தைகளோடு இந்த இதழ்‌ மூலம்‌ உங்களைச்‌ 
சந்திப்‌ பதில்‌ மகிழ்ச்சியடைகின்றேன்‌. ஜீவநீரோடை 
மாத இதழ்‌ வாயிலாகப்‌ பகீரப்படும்‌ தேவ வார்த்தைகள்‌ 
உங்களுக்கும்‌ பிரயோஜனமாயிருப்பதற்காக கர்த்தரை 
துதிக்கின்றேன்‌. 





சமூக ஊடகங்களின்‌ அதிவேகமான வளர்ச்சியின்‌ தாக்கங்களால்‌ அநேகர்‌ 
வாசிக்கும்‌ பழக்கத்திற்கு மிகவும்‌ தூரமாகிக்‌ கொண்டே வருவதைக்‌ காணமுடிகின்றது. 
நவீன தலைமுறையினருக்கு அனைத்தையும்‌ டிஜிட்டல்‌ ஊடகங்கள்‌ வழியாக 
அறிந்துகொள்வதே இயல்பான பழக்கமாக மாறியிருக்கின்றது. நவீன மாற்றங்‌ 
களுக்கு நாம்‌ முற்றிலும்‌ அந்நீயர்களாக இருக்க இயலாது. ஆயினும்‌, புத்தகம்‌ 
வாசிக்கும்‌ பழக்கத்தை முற்றிலும்‌ விட்டூ விலகிச்‌ செல்வது நலமானதல்ல. இயன்றவரை 
வேதப்‌ புத்தகத்தையும்‌, வேத சம்பந்தமான புத்தகங்களையும்‌ டிஜிட்டல்‌ வழியாகப்‌ 
படிப்பதைத்‌ தவிர்த்து நேரடியாகப்‌ படிப்பது நல்ல பழக்கம்‌. 

வெளிநாடுகளில்‌ பஸ்‌, ரயில்‌, விமானம்‌ மூலம்‌ பயணம்‌ செய்கின்றவர்கள்‌ 
பயண நேரங்களில்‌ இன்றும்‌ அதீகமாக அச்சு வடிவில்‌ புத்தகங்களைப்‌ படிப்பதை 
அதிகமாக பார்க்கலாம்‌. ஆனால்‌, இந்தியாவில்‌ பெரும்பாலும்‌ பயணம்‌ செய்வோர்‌ 
ஸ்மார்ட்‌ போன்களையே பயணநேரப்‌ பொழுதுபோக்காகப்‌ பயன்படுத்துகின்றார்கள்‌. 
திருச்சபை ஆராதனைகளுக்கு வருகின்ற பலருடைய கையில்‌ இப்போது வேதாகமம்‌ 
இல்லை. போதனையாளர்களும்‌ வசனங்களை வாசிக்க திறன்பேசிகளையே 
பயன்படுத்துகின்றார்கள்‌. அநேகர்‌ நவீன சூழல்களோடுூ தங்களை அடையாளம்‌ 
காட்டும்‌ நோக்கில்‌ புத்தகங்கள்‌ பாட்டுத்‌ தாள்களைத்‌ தவிர்த்துத்‌ தீறன்பேசிகளையே 
சபை கூடுகை வேளைகளில்‌ பயன்படுத்துகின்றனர்‌. 

நவீன உலகம்‌ தந்த புதிய வழிகளை பயன்படுத்துவதில்‌ என்ன தவறு என்ற கேள்வி 
நியாயமானதே. ஆயினும்‌, இயன்றவரை தீருச்சபை மற்றும்‌ ஆவிக்குரிய நீகழ்வு 
சூழ்நிலைகளில்‌ ஸ்மார்ட்‌ போன்களுக்குப்‌ பதிலாக புத்தகங்களை பயன்படுத்துவது 
நல்லதோர்‌ தோற்றமாகவும்‌ பழக்கமாகவும்‌ இருக்கும்‌. தீறன்பேசியில்‌ நல்லது கெட்டது 
இரண்டும்‌ தங்கியிருக்க முடியும்‌. வேதப்புத்தகத்திலோ நல்லது மட்டுமே தங்கியிருக்கும்‌. 
பலருடைய ஸ்மார்ட்‌ போன்‌ ஏராளமான உலகக்‌ குப்பைகளோடூ பைபிளையும்‌ சேர்த்து 
வைத்திருக்கின்றது. அனைத்தையும்‌ திறன்‌ பேசி திரைகள்‌ வழியாகப்‌ படிப்பதால்‌ சரீர 
நலனுக்கும்‌ பல தீங்குகள்‌ உண்டு. எனவே, ஸ்மார்ட்‌ & போன்‌ கூடாது என்பது அல்ல. 
இயன்ற அளவு எதற்கெடுத்தாலும்‌ அதனையே சார்ந்திருக்கும்‌ பழக்கம்‌ நல்லதல்ல 
என்பதே சொல்ல வந்த விஷயம்‌. 

ஆன்லைன்‌ ஐக்கிய கூட்டங்களைப்‌ பயன்படுத்திக்‌ கொள்வது மிகவும்‌ நலமான 
விஷயமே. ஆயினும்‌, நேரடியான தீருச்சபைப்‌ பங்கேற்புகளைத்‌ தவிர்த்து விடுவது 
நல்லதல்ல. நேரடியான ஐக்கீயங்களே தீருச்சபை அனுபவத்தீற்கு மிகவும்‌ அவசியம்‌. 
கர்த்தரின்‌ பணியில்‌ 


கர்த்தர்‌ உங்களோடிருப்பாராக. உங்கள்‌ சகோதரன்‌ 


ஒ 0 0 
டவ்‌ ப்ப 


ல நீரோ 


நாம்ம தவ சி குசால்‌ 





ர 
௮நேகர்‌ தேவனுடைய சித்தம்‌ என்பதை ஏதாவது விசேஷ 


வெளிப்படுத்தல்‌ வழியாகவே வறிய விரும்புகின்றனர்‌. 
ஆனால்‌, கர்த்தர்‌ தம்முடைய சித்தத்தையும்‌, வழியையும்‌ 
நாம்‌ கற்றுக்கொள்ள விரும்புகிறார்‌. வேதப்‌ போதனைகள்‌ 
வழியாகவே நாம்‌ தேவனையும்‌ , தேவ சித்தம்‌ தொடர்‌ 
பான வறிவையும்‌ பெற முடியும்‌. நான்‌ உனக்குப்‌ போதித்து, 
நீ நடக்க வேண்டிய வழியை உனக்குக்‌ காடீடுவேன்‌ 
என்பதே தேவன்‌ சொல்லும்‌ விஷயம்‌. (சங்‌ 3288). 77 


வாழ்க்கையின்‌ பல்வேறு விஷயங்‌ 
களில்‌ தேவனுடைய சித்தம்‌ என்ன 
வென்பதை அறிந்து கொள்ளும்‌ ஆர்வம்‌ 
நமக்குண்டு. சில விஷயங்களில்‌ நாம்‌ ஒரு 
சரியான முடிவு எடூக்க இயலாமல்‌ போகும்‌ 
போது , தேவன்‌ அதைக்‌ குறித்த காரியத்தை 
அறிவித்தால்‌ நலமாயிருக்குமே என்று 
எண்ணுகீன்றோம்‌. வேலை, தொழில்‌, 


திருமணம்‌, கொடுக்கல்‌, வாங்கல்‌ என்பது 
போன்ற பல விஷயங்களில்‌ தேவனுடைய 
சித்தம்‌ இன்னதென்பதை அறிந்துகொள்ள 
கிறிஸ்தவ நம்பிக்கையாளர்கள்‌ விரும்பு 
கின்றனர்‌. சிலவிஷயங்களில்‌ தேவனுடைய 
சித்தம்‌ என்னவென்பதை அறிந்திட தேவ 
ஊழியர்களை நாடுகின்ற பழக்கமே 


பலரிடம்‌ உள்ளது. 


மார்ச்‌ 2021 


ஒருவரிடம்‌ தீர்க்கதரிசன வரம்‌ செயல்‌ 
பட்டால்‌, அவரிடம்‌ யார்‌ போனாலும்‌ அவர்‌ 
களைக்‌ குறித்த தேவ சித்தம்‌ அறியலாம்‌ 
என பலர்‌ நம்புகின்றனர்‌. ஆனால்‌, தேவன்‌ 
எல்லோருடைய வாழ்க்கையைக்‌ குறித்த 
விஷயங்களிலும்‌ தம்முடைய சித்தங்களை 
வெளிப்படுத்துவார்‌ என்று கூற இயலாது. 
எல்லோரும்‌ இரட்சிக்கப்பட வேணடும்‌ என்‌ 
பதும்‌, எல்லோரும்‌ சத்தியத்தை அறிகின்ற 
அறிவைப்‌ பெற வேண்டும்‌ என்பதும்தான்‌ 
தேவன்‌ எல்லோருடைய வாழ்க்கையிலும்‌ 
வைத்திருக்கின்ற பொதுவான தேவ சித்தம்‌. 
( தீமோ 2:4) இந்த வெளிப்படுத்தப்பட்ட 
தேவ சித்தத்தை அறிந்து ஏற்றுக்‌ 
கொண்டவர்களின்‌ வாழ்க்கையில்தான்‌ 
தேவன்‌ தம்முடைய பிற விருப்பங்களை 
வெளிப்படுத்துவார்‌. 
யாருக்கு தேவ சித்தம்‌? 

ஒரு தகப்பன்‌ பக்கத்து வீட்டுப்‌ பிள்ளை 
கள்‌ நன்றாகயிருக்க வேண்டூம்‌ என்ற 
பொதுவான விருப்பத்தைக்‌ கொண 
டிருக்கலாம்‌. ஆயினும்‌, அந்தப்‌ பிள்ளை 
கள்‌ என்ன படிக்க வேண்டூம்‌? எந்தக்‌ 
கல்லூரிக்குப்‌ போக வேண்டும்‌? என்ன 
வேலை தேட வேண்டும்‌? யாரைக்‌ கல்‌ 
யாணம்‌ பண்ண வேண்டும்‌? என்பது தொடர்‌ 
பான விஷயங்களில்‌ அவருக்கென்று எந்த 
விருப்பங்களும்‌ இராது. அவர்களின்‌ 
வாழ்க்கை தொடர்பாக இவர்‌ யோசித்து 
தமக்கென்று சில தீர்மானங்களை வைத்‌ 
திருக்க மாட்டார்‌. அது போன்ற விருப்பங்‌ 
களை தன்னுடைய சொந்தப்‌ பிள்ளை 
களின்‌ வாழ்க்கை தொடர்பாக அவர்‌ 
கொண்டிருப்பார்‌. அவ்விதமே தேவன்‌ 
எல்லோருடைய வாழ்க்கைப்‌ பகுதிகளிலும்‌ 


அவர்கள்‌ இப்படி செய்ய வேண்டும்‌, அப்படி 
செய்ய வேண்டும்‌ என்ற விதமான விருப்‌ 
பங்களை வைத்தீருக்க மாட்டார்‌. எல்‌ 
லோரும்‌ மனந்திரும்ப வேண்டும்‌. எல்‌ 
லோரும்‌ இரட்சிக்கப்பட வேண்டும்‌. எல்‌ 
லோரும்‌ தேவனுடைய பிள்ளைகளாக 
மறுபடியும்‌ பிறக்க வேண்டும்‌, எல்லோரும்‌ 
தேவனுடைய இராஜ்யத்தைத்‌ தேட வேண்‌ 
டூம்‌, இவைதான்‌ எந்த ஒரு மனிதர்‌ மேலும்‌ 
தேவன்‌ கொண்டுள்ள பிரதான சித்தம்‌. 

நமக்கு நேரடியாகச்‌ சொந்தம்‌ அல்லா 
குவர்களின்‌ வாழ்க்கை தொடர்பாக நாம்‌ 
திட்டமிட்டு நம்முடைய விருப்பங்களை 
ஏற்க அவர்களிடம்‌ சொல்லமாட்டோம்‌. 
முதலாவது உறவு வேண்டும்‌. தேவனுக்கு 
முன்பாக எல்லோரும்‌ இயற்கையாகப்‌ 
பாவிகளே. (ரோமர்‌ 3:23) பாவிகள்மேல்‌ 
தேவன்‌ கொணடூள்ள பொதுவான விருப்‌ 
பம்‌, அவர்கள்‌ மறுபிறப்பின்‌ அனுபவம்‌ 
பெற்று, தேவனுடைய பிள்ளைகள்‌ ஆக 
வேண்டும்‌ என்பதே. (யோவான்‌ 1:12 அவர்‌ 
கள்‌ முதலாவது தேவனுடைய பிள்ளை 
களாகீ தேவனோடூ உறவுடையவர்களாக 
வேண்டும்‌. தேவன்‌ தம்முடைய பிள்ளை 
களின்‌ வாழ்க்கையில்தான்‌ அவருடைய 
சித்தங்களைச்‌ சொல்லுவார்‌. 

சிலர்‌ தங்களிடம்‌ தீர்க்கதரிசன ஆவி 
இருக்கிறது என்று விளம்பரம்‌ செய்து 
தங்களிடம்‌ யார்‌ வந்தாலும்‌ அவர்கள்‌ 
தொடர்பான தேவ சித்தம்‌ இது இது என்று 
சொல்வார்கள்‌. தேவன்‌ தம்முடைய 
அன்பின்‌ உறவுக்குள்‌ வராதவர்களிடம்‌ 
அவர்கள்‌ என்ன வேலை செய்ய வேணடும்‌, 
யாரைத்‌ தீருமணம்‌ செய்ய வேண்டும்‌. 


எந்தத்‌ தொழில்‌ துவங்க வேண்டூம்‌, 


மார்ச்‌ 2021 


அவர்களின்‌ பிள்ளைகளை எந்தக்‌ 
கல்லூரிக்கு அனுப்ப வேண்டும்‌ என்‌ 
றெல்லாம்‌ தம்முடைய சித்தத்தைச்‌ 
சொல்லமாட்டார்‌. தேவன்‌ தம்மைப்‌ 
பிதாவாக ஏற்றுக்‌ கொண்டு மறுபிறப்பின்‌ 
அனுபவம்‌ பெற்ற பிள்ளை கள்‌ 
வாழ்க்கையில்தான்‌ விசேஷ திட்டங்‌ 
களோடு தம்முடைய விருப்பங்களைச்‌ 
சொல்வார்‌. குறி சொல்கின்ற ஆவி யாருக்கு 
வேண்டுமானாலும்‌ குறி சொல்லும்‌. தேவ 
ஆவி அப்படியல்ல. தேவன்‌ தம்முடைய 
நடத்துதலுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கே 
கும்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார்‌. 

எனவே, எந்த தேவ ஊழியரிடம்‌ போய்‌ 
தேவ சித்தம்‌ கேட்கலாம்‌ என்று எண்ணு 
வதல்ல. முதலாவது, நாம்‌ தேவனுடைய 
பிள்ளைகளாகி தேவ உறவுக்குள்‌ வர 
வேண்டும்‌. தேவனுடைய பிள்ளை என்ற 


தகுதி பெறாதவர்கள்‌ தேவ சித்தம்‌ அறிவது 
கடினமானது. கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
இரத்தம்‌ சிந்தி உருவாக்கிய இரட்சிப்பின்‌ 
மூலம்‌ தேவ உறவுக்குள்‌ வராதவர்களுக்கு 
தேவன்‌ தம்முடைய விருப்பங்களை அறி 
விக்கமாட்டார்‌. சிலநேரம்‌ ஒருவர்‌ தேவனை 
அறிந்து மனந்தீரும்பும்‌ ஒரு சூழலுக்கு 
வருவதற்கு ஏதுவாக தேவன்‌ அவருக்கு சில 
விஷயங்களை வெளிப்படுத்தலாம்‌. 
ஆயினும்‌, அவர்‌ மனந்திரும்பி தேவ 
னுடைய பிள்ளையாகாவிட்டால்‌ அவர்‌ தேவ 
சித்தம்‌ தேடும்‌ போதெல்லாம்‌ தேவன்‌ 
அறிவிக்கமாட்டார்‌. 


1. பரிசுத்தமாகுதலே முதல்‌ 
சித்தம்‌ 

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை 
நம்முடைய இரட்சகராக ஏற்றுக்‌ கொண்டு 


“ஆம்‌, பரீசுச்சுலாகராகும்படி அழைக்கப்பட்ட நாம்‌ அதற்கு முதல்‌ 
முக்க்யச்துலம்‌ சுந்து லாழாலீட்டால்‌, நாம்‌ உபலாச்ச்துச்‌ ஜெபீச்சாயும்‌ 
6சுல ஊழீயர்களீடம்‌ போய்‌ சுர்க்கசுரீசாம்‌ கேட்டாறும்‌, கர்த்தர்‌ 
தமது சீச்சும்‌ இதுதான என்று கூறி லெரீப்பருச்சுமாட்டார்‌. 





மார்ச 2021 


இரட்சிப்பின்‌ அனுபவம்‌ பெறும்போது, 
நாம்‌ தேவ உறவுக்குள்‌ வருகின்றோம்‌. 
தேவ உறவுக்குள்‌ வந்தவர்களின்‌ வாழ்க்‌ 
கையின்‌ மேல்‌ தேவன்‌ வைத்திருக்கும்‌ 
பிரதான சித்தம்‌ அவர்கள்‌ பரிசுத்தமாக 
வேண்டும்‌ என்பதே. (0 கொரி 1:2 தேவன்‌ 
பரிசுத்தராயிருப்பது போல நாமும்‌ பரி 
சுத்தர்கள்‌ ஆக வேண்டும்‌ என்பதே 
தேவனுடைய முதல்‌ சித்தம்‌. இந்த தேவ 
சித்தத்தை அறிந்து முதலாவது நாம்‌ 
பரிசுத்தமாகும்‌ காரியங்களுக்கு முதல்‌ 
கவனம்‌ செலுத்த வேணடும்‌. (1 தெச 4:3 
இந்த வேலை தேவ சித்தமாயிருக்குமா? 
இந்தப்‌ பெண்ணைத்‌ தீருமணம்‌ செய்வது 
தேவ சித்தமாயிருக்குமா? இந்த நிலத்தை 
வாங்குவது தேவ சித்தமாயிருக்குமா? 
இந்தத்‌ தொழிலை துவங்குவது தேவ சித்த 
மாயிருக்குமா? வெளிநாட்டுக்குப்‌ போவது 
தேவ சித்தமாயிருக்குமா என பல விஷயங்‌ 
களில்‌ தேவ சித்தம்‌ அறிய நாம்‌ விரும்‌ 
பலாம்‌. ஆனால்‌, நாம்‌ தேவனுடைய ஐக்கீ 
யத்தில்‌ வாழ்வதற்கு மிகவும்‌ அவசியமான 
பரிசுத்தமான வாழ்க்கைக்கு முதல்‌ 
முக்கியத்துவம்‌ கொடுப்பதே தேவனுடைய 
பிரதான சித்தம்‌. அந்தச்‌ சித்தத்தைக்‌ 
கண்டு கொள்ளாமல்‌ போகும்‌ போது, பிற 
விஷயங்களில்‌ தேவன்‌ தம்முடைய 
சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்த 
வாய்ப்பில்லை. 

ஒரு நல்ல தகப்பன்‌ தன்னுடைய 
மகனைக்‌ குறித்து ஏராளம்‌ ஆசைகளை 
வைத்திருப்பான்‌. தன்‌ மகனுடைய 
வாழ்க்கை நன்றாயிருப்பது தொடர்பான 
பல திட்டங்களை வைத்திருப்பான்‌. ஆயி 
னும்‌, ஒரு நல்ல தகப்பன்‌ தன்னுடைய 


மகன்‌ நல்லவனாயிருக்க வேண்டும்‌ என்ற 
விருப்பத்தையே முதலிடத்தீல்‌ வைத்‌ 
திருப்பான்‌. அந்த மகன்‌ அந்தப்‌ பிரதான 
மான விருப்பத்தை மதியாமல்‌, மனம்‌ 
போனபடி வாழ்ந்தால்‌, அவனுடைய வாழ்க்‌ 
கையின்‌ பிற பகுதிகளில்‌ அவனுக்குப்‌ 
பெரிய ஆர்வங்கள்‌ இராது. அது போல 
தேவன்‌ தாம்‌ விரும்பிய பரிசுத்தத்தை 
வாழ்க்கையின்‌ முதலிடத்தில்‌ வைத்து 
வாழாதவர்களின்‌ வாழ்க்கையின்‌ பிற 
பகுதிகளில்‌ அக்கறையாயிருக்கமாட்டார்‌. 
பரிசுத்தமாக வாழ்வதற்கு முன்னுரிமை 
கொடுக்காத ஒருவரிடம்‌ நீ இந்த 
வேலையைச்‌ செய்வது என்‌ விருப்பம்‌. நீ 
இந்த நபரை திருமணம்‌ செய்வது என்‌ 
விருப்பம்‌. நீ இந்த விதமான தொழிலைச்‌ 
செய்வது என்‌ விருப்பம்‌ என்‌ றெல்லாம்‌ 
தேவன்‌ சொல்லுவதற்கு வாய்ப்‌ பில்லை. 
ஆம்‌, பரிசுத்தவான்‌௧ளாகும்படி அழைக்கப்‌ 
பட்ட நாம்‌ அதற்கு முதல்‌ முக்‌ கீயத்துவம்‌ 
குந்து வாழாவிட்டால்‌ நாம்‌ உபவாசித்துச்‌ 
ஜெபித்தாலும்‌, தேவ ஊழியர்களிடம்‌ 
போய்‌ தீர்க்கதரிசனம்‌ கேட்‌ டாலும்‌ கர்த்தர்‌ 
தமது சித்தம்‌ இதுதான்‌ என்று கூறி 
வெளிப்படுத்தமாட்டார்‌. 
2. வேத வார்த்தைகளில்‌ தேவ 
சித்தம்‌ 

இரட்சிப்பின்‌ அனுபவம்‌ பெற்றதாகக்‌ 
கூறுகின்ற ஒரு நபர்‌, இயேசு கிறிஸ்துவை 
விசுவாசிக்காத ஒருவரைத்‌ தீருமணம்‌ 
செய்ய விரும்பி தேவ சித்தம்‌ கேட்கிறார்‌. 
கிறிஸ்துவுக்காக வாழவிருப்பம்‌ கொண்ட 
ஒருவர்‌ தான்‌ பொழுதுபோக்கு சினிமாப்‌ 
படங்களில்‌ நடிக்கலாமா என்று தேவ 


சித்தம்‌ அறிய விரும்புகிறார்‌. வயதான தாய்‌ 


மார்ச்‌ 2021 


கந்தையரைக்‌ கவனிக்க வேண்டிய 
நிலையில்‌ உள்ள ஒருவர்‌, அமெரிக்கா 
போய்‌ வேலை பார்க்க விரும்பி தேவ சித்தம்‌ 
அறியவிரும்புகிறார்‌. இன்னும்‌ இரட்சிப்பின்‌ 
அனுபவம்‌ பெற்று வாழ்க்கை மாற்றம்‌ 
காணாத ஒருவர்‌, தான்‌ முழுநேர மிஷனரி 
பணிக்குப்‌ போவது தொடர்பாக தேவ 
சித்தம்‌ அறிய விரும்புகிறார்‌. 

இது போன்ற கேள்விகளோடூ தேச 
சித்தம்‌ தேடுவது ஏன்‌? தேவனுடைய 
வார்த்தைகளை அறியாததீனாலே. தேவன்‌ 
கும்முடைய விருப்பத்தின்‌ தன்மைகளை 
கம்முடைய வார்த்தைகள்‌ வாயிலாக 
வெளிப்படுத்தீயிருக்கீன்றார்‌. தேவனுடைய 
விருப்பங்களை நாம்‌ அறிவதற்குத்‌ தேவை 
யான வேத வசனங்களை நாம்‌ தீயானித்து 
அறியும்‌ போது எந்தெந்த விஷயங்களில்‌ 
தேவனுடைய சித்தம்‌ எவ்விதம்‌ இருக்கும்‌ 
என்பதை பேரளவில்‌ நாம்‌ அறிய முடியும்‌. 


வேதாகமம்‌ மூலமாகத்‌ தெளிவாக வெளிப்‌ 
படுத்தப்பட்ட தேவ சித்தத்தை நாம்‌ கற்று 
அறிய வேண்டும்‌. அதற்குப்‌ பதிலாக, 
தேவன்‌ சொப்பனம்‌ மூலமாகவோ, தரி 
சனம்‌ மூலமாகவோ, தேவ ஊழியர்களின்‌ 
தீர்க்கதரிசனம்‌ மூலமாகவோ தம்முடைய 
சித்தத்தைக்‌ காண்பிக்க வேண்டும்‌ என 
எதிர்பார்ப்பது சரியல்ல. 

தேவனுடைய சித்தத்தை அறிகின்ற 
அறிவை நாம்‌ பெற வேண்டூம்‌. தேவ 
னுக்குப்‌ பிரியமானது இன்னதென்று 
நீங்கள்‌ சோதித்துப்‌ பாருங்கள்‌ என்று 
வேதம்‌ சொல்கிறது. கர்த்தருடைய சித்தம்‌ 
இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள்‌ 
என்று வேதம்‌ சொல்கிறது. (எபேசியர்‌ 
5:10,17) நாம்‌ ஒவ்வொரு விஷயத்திலும்‌ 
தேவனுடைய விருப்பம்‌ விசேஷமான ஒரு 
வழியில்‌ வெளிப்பட வேண்டும்‌ என எதீர்‌ 


பார்க்க இயலாது. ஏனென்றால்‌, தேவ 





சத்தியங்களை நாம்‌ நன்கு கற்றறியும்‌ 
போது இதை இதை தேவன்‌ விரும்புவாரா 
விரும்பமாட்டாரா என்பதை நாம்‌ அறிய 
இயலும்‌. 

யோர்தானைக்‌ கடப்பது எப்படி என்ற 
பெரிய கேள்வியோடூ இருந்த யோசுவா 
வுக்கு தேவன்‌ கொடுத்த முக்கிய ஆலோ 
சனை என்ன? தேவன்‌ கொடுத்த கட்டளை 
களை இரவும்‌ பகலும்‌ தீயானிக்கும்படி 
யோசுவா அறிவுறுத்தப்பட்டான்‌. (யோசுவா 
1:3) அநேகர்‌ வேத வசனங்களைத்‌ தியா 
னிப்பதற்கும்‌, சரியான சத்திய அறிவைத்‌ 
கரும்‌ போதனைகளைக்‌ கேட்பதற்கும்‌ 
அதிகக்‌ கவனம்‌ செலுத்துவதில்லை. 
அதற்குப்‌ பதிலாக ஏதாவது ஒரு விஷயத்தில்‌ 
தேவ சித்தம்‌ அறிய விரும்பும்போது தீர்க்க 
குரிசன வரம்‌ உடையவர்களை நோக்கி 
ஓடுகின்றார்கள்‌. 

அநேகர்‌ தேவனுடைய சித்தம்‌ என்‌ 
பதை ஏதாவது விசேஷ வெளிப்படுத்தல்‌ 
வழியாகவே அறிய விரும்புகின்றனர்‌. 
ஆனால்‌, கர்த்தர்‌ தம்முடைய சித்தத்தையும்‌ 
வழியையும்‌ நாம்‌ கற்றுக்‌ கொள்ள 
விரும்புகிறார்‌. வேதப்‌ போதனைகள்‌ வழி 
யாகவே நாம்‌ தேவனையும்‌, தேவ சித்தம்‌ 
தொடர்பான அறிவையும்‌ பெற முடியும்‌. 
நான்‌ உனக்குப்‌ போதித்து நீ நடக்க 
வேண்டிய வழியை உனக்குக்‌ காட்டுவேன்‌ 
என்பதே தேவன்‌ சொல்லும்‌ விஷயம்‌. (சங்‌ 
32:8) எனவேதான்‌, தாவீது கர்த்தாவே 
உமது வழியைப்‌ போதியும்‌ என்று 
ஜெபித்தான்‌. (சங்கீதம்‌ 27:19) 


நம்மில்‌ அநேகர்‌ பழைய ஏற்பாட்டுப்‌ 
பாணியில்‌ தேவ ஊழியர்‌ வழியாக தேவ 


10 


சித்தம்‌ தேடுவதையே பழக்கமாகக்‌ கொண 
டிருக்கின்றோம்‌. ஆனால்‌ புதிய ஏற்பாட்டில்‌ 
தேவன்‌ தமது ஆவியின்‌ வழியாக நம்‌ 
ஒவ்வொருவரையும்‌ தனிப்பட்ட விதத்தில்‌ 
நடத்தி தம்முடைய சித்தத்தை அறியச்‌ செய்‌ 
கின்றார்‌. ரோமர்‌ 5:14 சத்திய ஆவியானவர்‌ 
வரும்‌பொழுது அவர்‌ நம்மை சகல 
சத்தியத்தீற்குள்ளும்‌ நடத்துவார்‌ என்று 
வேதம்‌ சொல்கின்றது. (யோவான்‌ 16:13) 
ஆம்‌, தேவ சித்தம்‌ அறிந்திட விரும்பும்‌ 
எவரும்‌ தேவனுடைய வார்த்தைகள்‌ வாயி 
லாக வெளிப்படுத்தப்பட்ட அவருடைய 
விருப்பங்களை அறிந்தீட முதலாவது 
கவனம்‌ செலுத்த வேண்டும்‌. 

ஒருவரோடூ நமக்கு நல்ல ஐக்கியமும்‌ 
அவர்‌ பேசுகின்றவைகளையெல்லாம்‌ 
கேட்கும்‌ வாய்ப்பும்‌ இருக்கும்‌ போது 
ஒவ்வொரு விஷயத்திலும்‌ அவருடைய 
விருப்பம்‌ என்ன என்பதைக்‌ கேட்டு தெரியத்‌ 
தேவையில்லை. அவரோடூள்ள ஐக்கியம்‌ 
அவருடைய மனதைப்‌ புரிந்து கொள்ள 
நமக்கு உதவும்‌. இதை இதை அவர்‌ விரும்‌ 
புவார்‌. இதை இதை அவர்‌ விரும்ப மாட்டார்‌ 
என்று நம்மால்‌ நிதானிக்க முடியும்‌. 
எனவே தான்‌ அப்போஸ்தலனாகிய பவுல்‌ 
தேவனை அறிகீற அறிவிலே விருத்தி 
யடையும்படி கொலோசே தீருச்சபைக்கு 
எழுதினான்‌. கொலோ 1:10 ஆம்‌, தேவ 
உறவோடும்‌ பரிசுத்தத்தை தேடும்‌ இலக்‌ 
கோடும்‌, தேவ வார்த்தைகளைக்‌ கற்றுக்‌ 
கொள்ளும்‌ அனு பவமும்‌ இருக்கும்‌ போது 
தேவ சித்தத்தை நாம்‌ அறிகின்ற அறிவிலே 
பெருகுவோம்‌. 


எந்த ஒரு விஷயத்திலும்‌ தேவ சித்தம்‌ 
எப்படி என்று சிந்திப்பது அவசியம்‌. நாம்‌ 


மார்ச 2021 


தேவ உறவோடூ வாழும்போது தேவன்‌ 
நம்மைச்‌ சரியாக நடத்துவார்‌. ஒரு குறிப்‌ 
பிட்ட காரியத்தைக்‌ குறித்து நமக்கு 
தெளிவாகத்‌ தெரியாவிட்டால்‌ நாம்‌ கணிச 
மான நேரங்கள்‌ கொடுத்து ஜெபிக்க 
வேண்டும்‌. அவசரப்படாமல்‌ சில காலம்‌ 
காத்திருக்க வேண்டும்‌. வேத வார்த்தை 
களின்படி நாம்‌ செய்ய விரும்பும்‌ காரியம்‌ 
சத்தியத்திற்கு முரண்பட்டதல்ல என்பதை 
உறுதிப்படுத்த வேண்டும்‌. அதற்குப்‌ பின்‌ 
னரும்‌ நமக்கு விசேஷமான ஒரு வழியில்‌ 
தேவ சித்தம்‌ வெளிப்படாதிருந்தால்‌ 


கவலைப்படத்‌ தேவையில்லை. தேவன்‌ 
கொடுத்துள்ள ஆவிக்குரிய அறிவையும்‌ 
பொதுவான அறிவையும்‌ தேவ சமுகத்தில்‌ 
பயன்படுத்தி நல்ல முடிவை எடுத்து 
ஆண்டவரின்‌ பாதத்தீல்‌ சமர்ப்பிக்க 
வேண்டும்‌. அது தேவ சித்தத்திற்கு 
உட்படாமல்‌ போனால்‌ தேவன்‌ உகந்த 
விதமாக அதனை நாம்‌ அறிவதற்கு 
ஏதாவது ஒரு சத்தீய வழியில்‌ உதவி 
செய்வார்‌. 


62 ego ego 620 62 


ன்னு அந்திய செய்திகள்‌ 


ஓ இந்தியா சீனா எல்லைப்‌ பகுதியான கிழக்கு லடாக்கில்‌ கடந்த ஆண்டு 


மே-மாதத்திலிருந்து அத்துமீறல்‌ தொடர்பாக 


அவ்வப்போது மோதல்‌ 


நடந்து வருகின்றது. இந்நிலையில்‌ இரு நாடுகளுக்கிடையில்‌ பதட்டத்தை 
தவிர்க்க தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள்‌ நடைபெற்றன. இதன்‌ விளைவாக 


இருநாடுகளும்‌ கிழக்கு லடாக்கில்‌ கல்வான்‌ பள்ளத்தாக்கு மற்றும்‌ பாங்காங்‌ 
சோ ஏரி பகுதியிலும்‌ படைகளை இருதரப்பிலும்‌ திரும்ப பெறுவதாக முடிவு 
செய்தன. ஆனால்‌ மேற்கண்ட பகுதிகளில்‌ படைகளை வாபஸ்‌ பெறுவது 


என்பது சீனாவிடம்‌ சரண்‌ அடைவதற்கு சமம்‌ என்று காங்கிரஸ்‌ கட்சியை சேர்ந்த 
முன்னாள்‌ இராணுவமந்தீரி ஏ.கே. அந்தோணி கூறியுள்ளார்‌. 


இ சென்னை வண்ணார பேட்டை முதல்‌ விம்கோ நகர்‌ வரையிலான புதிய மெட்ரோ ரயில்‌ 


பாதையை பிப்ரவரி 14ம்‌ தேதி இந்திய பிரதமர்‌ நரேந்திர மோடி துவக்கி வைத்துள்ளார்‌. 


இந்த மெட்ரோ திட்டத்தினால்‌ சென்னை விமான நீலையத்தீலிருந்து விம்கோ நகர்‌ வரை 


மெட்ரோரயில்‌ பயணம்‌ செய்யலாம்‌. இதற்காக 3770 கோடி ரூபாய்‌ ஒதுக்கப்பட்டூுள்ளதாக 


கூறப்படுகிறது. 


ஓ மத்திய அரசு கொண்டு வந்த 3 வேளாண்‌ சட்டங்களுக்கு எதிராக பல்வேறு 


விவசாய அமைப்புகள்‌ சுமார்‌ மூன்று மாதங்களாக தொடர்ந்து போராடி 


வருகின்றன. 


பல முறை பேச்சுவார்த்தைகள்‌ நடத்தியும்‌ இதுவரையும்‌ 


தீர்வு காணப்படவில்லை. விவசாயிகளின்‌ நலனுக்கு எதிரான சட்டங்களை 


வாபஸ்‌ பெறுவது வரை ஓயமாட்டோம்‌ என்றும்‌ அரசை அமைதீயாக 


இருக்கவிடமாட்டோம்‌ என்று விவசாய அமைப்புகள்‌ எச்சரித்துள்ளன. 








னெயாநாகணால்‌ கேன உறுணனை 
வளர்த்தல்‌ ஒய்யாடித்குரன்‌ 












கஸ்‌ பார்த்த விதங்கள்‌, கேட்ட விதங்கள்‌, சிந்தீத்த விதங்கள்‌, 
செயல்பட்ட விதங்கள்‌, நடந்துகொண்ட விதங்கள்‌, பேசின 
விதங்கள்‌, பழகீன விதங்கள்‌ என எந்த ஒன்றையும்‌ உள்ளபடி 
கர்த்தரிடம்‌ மறைக்காமல்‌ சொல்லிப்‌ பழக வேண்டும்‌. அப்போது 
போகப்‌ போக நாம்‌ கர்த்தரிடம்‌ அதிகமாகப்‌ பாவங்களைச்‌ 
சொல்லத்‌ தேவையில்லாதபடி அவைகளின்‌ அளவு 


குறைந்து காண்டே போகும்‌. 


கடமைக்காகச்‌ ஜெபிப்பது அல்ல. ஒரு 
பக்திக்காகச்‌ ஜெபிப்பது அல்ல. ஒரு 
தேவைக்காகச்‌ ஜெபிப்பது அல்ல. ஜெபம்‌ 
என்பதன்‌ பிராதான நோக்கம்‌ தேவ 
உறவைத்‌ தேடூவதும்‌, தேவ உறவில்‌ வாழ்‌ 
வதுமே. ஜெபத்தின்‌ மிகப்‌ பெரிய தேவை 
தேவ ஐக்கியத்தை வாழ்வில்‌ அனுபவ 
மாக்கிக்‌ கொள்வதே. மன்றாட்டு ஜெபம்‌, 
விண்ணப்ப ஜெபம்‌ என்பதெல்லாம்‌ 
பெரும்பாலும்‌ தேவனுடைய கருணையை 
நம்பி ஒரு நன்மை பெறத்‌ தேடும்‌ அனு 
பவமே. ஆனால்‌, உண்மையான 


12 


சீ 


ஜெபத்தீல்‌ தேவ உறவுடன்‌ வாழ்வதை 
உறுதிப்படுத்தும்‌ அனுபமே மேலோங்கி 
நிற்கும்‌. தேவ உறவுடன்‌ வாழ்கின்றோம்‌ 
என்பதை உறுதீப்படூத்திவிட்டால்‌, தேவ 
ஆசீர்வாதங்களும்‌ சந்தேகமின்றி 
உறுதிப்பட்டூவிடும்‌. 

அநேகர்‌ ஜெப வேளையில்‌ தங்களின்‌ 
பக்தியைப்‌ பிரதிபலிப்பதற்கே கவனம்‌ 
செலுத்துகின்றனர்‌. அநேகர்‌ ஜெப நேரங்‌ 
களில்‌ ஒரு உணர்ச்சிகரமான மன 
நீலையைப்‌ பெறுவதற்கே முக்கியத்‌ துவம்‌ 


மார்ச்‌ 2021 






அரபா (ரம்‌ 
புசி ஜிய ஈ 


தருகின்றனர்‌. அநேகர்‌ ஜெப நேரங்‌ 
களில்‌ தங்களின்‌ மனவேதனையைச்‌ 
சொல்லி கெஞ்சுவதற்கே அதீக கவனம்‌ 
செலுத்துகின்றனர்‌. ஆனால்‌, ஜெப 
வேளை என்பது நாம்‌ தேவனோடூள்ள 
உறவை நமக்குள்‌ உணர்ந்து உறுதிப்‌ 
படூத்துவதையே முக்கிய நோக்கமாகக்‌ 
கொண்டிருக்க வேண்டும்‌. 


தேவ உறவை எப்படி அடையாளம்‌ 
காண்பது? தேவ ஐக்கியத்தை அனு 
பவிக்க என்ன செய்யலாம்‌? என்பது 
போன்ற கேள்விகள்‌ முக்கியமானவை. 
இதற்கான எளிய வழிகள்‌ உண்டு. 
அவற்றைக்‌ கவனிப்போம்‌. 
1. வாழ்க்கையைப்‌ பகிர்ந்து 

கொள்ளுதல்‌ 

முதலாவது, தேவனோடு மனப்பகிர்வு 
செய்ய வேண்டும்‌. அதாவது, நம்முடைய 
மனதீல்‌ நாம்‌ வைத்திருக்கின்ற எல்லா 
வற்றையும்‌ கர்த்தரோடூ பகிர்ந்து கொள்ள 
வேண்டும்‌. பெரும்பாலும்‌ ஜெபம்‌ என்‌ 


றால்‌ நமக்கு என்ன வேண்டுமோ 
அவற்றைப்‌ பெறுவது தொடர்பாக கர்த்த 
ரிடம்‌ பேசுகிறோம்‌. அப்படி அல்ல. நம்‌ 
முடைய வாழ்வின்‌ அனைத்து அன்றாட 
நீகழ்வுகளையும்‌ கர்த்தரிடம்‌ சொல்ல 
லாம்‌. யாராவது ஒருவரோடூ நீங்கள்‌ 
உங்கள்‌ வாழ்க்கையின்‌ பல விஷயங்‌ 
களை தாராளமாக பேசிக்‌ கொண்டிருப்‌ 
பீர்கள்‌. உங்களுக்கு மிகவும்‌ பிரியமான 
நபர்‌ என்றால்‌ அன்றாட வாழ்வில்‌ 
நீகழ்கின்ற பல காரியங்களை அவர்‌ 
களிடம்‌ சொல்கின்றீர்கள்‌. நீங்கள்‌ போன, 
வந்த, செய்த, கண்ட, சிந்தித்த, முடிவு 
செய்த, திட்டமிட்ட பல காரியங்கள்‌ 
உண்டு. உங்களைப்பாதித்த விஷயங்கள்‌ 
உண்டு. உங்களை வருத்தின விஷ 
யங்கள்‌ உண்டு. உங்களுக்கு நலமாகத்‌ 
தோன்றி அல்லது நலமற்றதாகத்‌ 
தோன்றின பல விஷயங்கள்‌ உண்டு. 
யார்‌ யார்‌ என்ன பேசினார்கள்‌, நீங்கள்‌ 
யார்‌ யாரிடம்‌ என்ன பேசினீர்கள்‌ என்ற 


நண்பரிடம்‌ பேசுவதுபோல நம்முடைய வாழ்க்கைப்‌ பகுதியில்‌ 
உள்ள எல்லாவற்றையும்‌ கர்த்தரிடம்‌ சொல்லச்‌ சொல்ல 


Me 
ர்‌ 


5 


ல்‌ ம்‌ 


அதனுடைய விளைவே தேவ ஐக்கிய அனுபவம்‌. 


பல விஷயங்கள்‌ உண்டு. இப்படி உங்கள்‌ 
வாழ்க்கை என்னும்‌ களத்தீல்‌ உள்ள 
அத்தனை காரியங்களையும்‌ நீங்கள்‌ 
சாதாரணமாகச்‌ சொல்லலாம்‌. அவ 
ருடைய சமுகத்தில்‌ உங்கள்‌ இருதயத்தை 
ஊற்றி விட௫ூங்கள்‌ என்று தாவீது கூறுவது 
இப்படி ஒரு அனுவத்தைத்தான்‌ சங்கீதம்‌ 
62:8) 

தாவீதின்‌ சங்கீதங்களில்‌ இப்படிப்பட்ட 
காரியங்களை அதீகமாகப்‌ பார்க்க 
முடியும்‌. மோசேயோடூ தேவன்‌ ஒரு 
சிநேகிதனோடூ பேசுவதுபோல்‌ முகமுக 
மாயப்‌ பேசினார்‌ என்று வேதாகமத்தில்‌ 
பார்க்கின்றோம்‌. யாத்‌ 33:10 அப்படி 
யென்றால்‌ மோசேயும்‌ அவ்விதமாக 
தேவனோடு எல்லாவற்றையும்‌ பகிர்ந்து 
கொண்டிருப்பான்‌ என்று புரிந்து கொள்ள 
முடியும்‌. சிலரால்‌ நண்பரோடூ அல்லது 
உறவினரோடுூ எப்படி நெடூநீளமாகப்‌ 
பேசிக்‌ கொண்டேயிருக்க முடிகீறது? 
அவர்கள்‌ தங்கள்‌ தங்கள்‌ வாழ்க்கைச்‌ 
சூழலில்‌ உள்ள எல்லாக்‌ காரியங்களைக்‌ 
குறித்தும்‌ பேசுகின்றனர்‌. ஆனால்‌, 
ஜெபம்‌ செய்ய வந்துவிட்டால்‌ சில 


நீமிடங்கள்‌ ஜெபிப்பதே கடினமாயிருக்‌ 
கிறது. ஏனென்றால்‌, அவர்கள்‌ தேர்ந்‌ 
தெடுத்துச்‌ சில காரியங்களை மட்டுமே 
சொல்கின்றனர்‌. தேவனுக்கும்‌ அவர்‌ 
களுக்கும்‌ இடையில்‌ மனப்பகிர்வு 
அனுபவம்‌ இல்லை. 


தேவனிடத்தில்‌ எல்லாவற்றையும்‌ 
குறித்துப்‌ பேசுங்கள்‌. சில தேவைகளை 
மட்டுமே சொல்கின்ற ஒரு நேரமாக ஜெபம்‌ 
இருக்கக்கூடாது. சில நல்ல விஷயங் 
களை மட்டுமே சொல்லுவது அல்ல. 
எல்லாவற்றையும்‌ சொல்லுங்கள்‌. 
நல்லவைகளையும்‌ நல்லவை அல்லா 
துவைகளையும்‌ மறைக்காமல்‌ சொல்‌ 
லுங்கள்‌. இவ்விதம்‌ எல்லாவற்றையும்‌ 
தேவனோடு பகீர்ந்து கொண்டால்‌ 
உங்களுடைய சரியற்ற செயல்களையும்‌ 
சரியற்ற ஒழுங்குகளையும்‌ கூடச்‌ சொல்ல 
நேரிடும்‌. எதுவானாலும்‌ அது உங்கள்‌ 
வாழ்வில்‌ இருப்பதால்‌ சொல்லுங்கள்‌. 
இவ்விதம்‌ மறைக்காமல்‌ சொல்லிப்‌ 
பழகினால்‌ பின்னர்‌ இது போன்ற தவறான 
காரியங்கள்‌ உங்கள்‌ வாழ்வில்‌ நிகழ்வது 
குறைந்துவிடும்‌. ஏனென்றால்‌, நல்ல 


்‌ நாம்‌ எப்படியிருக்க வேண்டும்‌ என்று தேவன்‌ விரும்பு 
கின்றாரோ அதற்கு நேராகக்‌ கொண்டு செல்கின்றது. 











மார்ச்‌ 2021 பவது 
ழ்‌ ்‌] 


விஷயங்களைக்‌ கர்த்தரிடம்‌ பகீர்ந்து 
கொள்ள வேண்டூம்‌ என்ற அவாவில்‌ 
குவறானவற்றைத்‌ தவிர்க்க நல்ல 
தூண்டுதல்‌ ஏற்படும்‌. 

ஆண்டவரே, இதைச்‌ செய்யும்‌, அதைச்‌ 
செய்யும்‌, இதைத்தாரும்‌, அதைத்‌ தாரும்‌ 
என்று ஜெபிக்கும்‌ ஜெபத்தில்‌ ஐக்கியம்‌ 
வளராது. ஆனால்‌, ஆண்டவரே இதை 
இதைச்‌ செய்தேன்‌, இப்படி இப்படிப்‌ 
பேசினேன்‌, இந்த இந்த விதமாக நடந்து 
கொண்டேன்‌, இப்படி இப்படிச்‌ சிந்‌ 
திக்கிறேன்‌. இதை இதை விரும்புகிறேன்‌, 
இப்படி இப்படி காரியங்கள்‌ நடக்கிறது, 
என்பது போல கர்த்தரிடம்‌ பேசினால்‌ 
அங்கே தேவ உறவில்‌ வளருவோம்‌. 
ஆம்‌, ஒரு நண்பரிடம்‌ பேசுவதுபோல 
நம்முடைய வாழ்க்கைப்‌ பகுதீயில்‌ 
உள்ள எல்லாவற்றையும்‌ கர்த்தரிடம்‌ 
சொல்லச்‌ சொல்ல அதனுடைய 
விளைவே தேவ ஐக்கிய அனுபவம்‌. 
2. நம்மை உள்ளபடியே பார்த்து 

அறிதல்‌ 

தேவ உறவைக்‌ கண்டடைவதும்‌ அனு 
பவிப்பதுமே ஆசீர்வாதங்களுக்கான 
உண்மையான பாதை. அந்த தேவ உற 
வில்‌ வளருவதற்குத்‌ தேவையான முக்கி 
யமான இன்னொரு செயல்பாடூ நம்மை 
உள்ளபடியே பார்த்து அறிவது ஆகும்‌. 
பரிசுத்தமான தேவனோடு நாம்‌ ஒரு நல்ல 
தொடர்பு நிலையோடு வாழ முடியும்‌. 
ஆனால்‌, பரிசுத்தமான அவருடன்‌ 
தொடர்பு கொள்ளும்‌ எவரும்‌ பரிசுத்தமாக 
வாழ வேண்டும்‌ என்று விரும்புவதோடூ 
நாம்‌ எப்படியிருக்கின்றோம்‌ என்றும்‌ 
பார்க்க வேண்டும்‌. அதாவது நாம்‌ நன்றா 
யிருக்கின்றோமா அல்லது மோச 
மாயிருக்கீன்றோமா என்பது வேறு 
விஷயம்‌. நாம்‌ எப்படியிருந்தாலும்‌ அப்‌ 
படியே நம்மைப்‌ பார்த்தறிதல்‌ அவசியம்‌. 
ஒரு உயர்ந்த நிலையில்‌ இருக்கின்ற 


ஒருவரைச்‌ சந்திக்கச்‌ செல்லும்போது, 
முதலாவது நாம்‌ எப்படியிருக்கின்றோம்‌ 
என்று பார்த்துக்‌ கொள்வது இயல்பான 
விஷயம்‌. 

கர்த்தர்‌ நாம்‌ நல்லவர்களா இல்‌ 
லையா என்று பார்க்கின்றார்‌. அதைவிட 
அதிகமாக நாம்‌ நம்மை இருக்கின்ற 
படியே பார்க்கீன்றோமா என்பதைக்‌ 
கவனிக்‌ கீன்றார்‌. அவர்‌ நம்முடைய 
இருதயங்‌ களை ஆராயந்து அறிகிறவர்‌. 
(எரேமியா 17:10) எனவேதான்‌ தாவீது 
கர்த்தாவே நீர்‌ என்னை ஆராய்ந்து 
அறிந்திருக்‌ கின்றீர்‌ என்றான்‌. (சங்ககீதம்‌ 
139:] நாம்‌ நம்மைப்‌ பார்க்க வேண்டும்‌. 
ஜெப வேளைகளில்‌ மட்டுமல்ல. 
ஆராதனை வேளைகளில்‌ மட்டூமல்ல. 
விசேஷமாக அதற்கொரு வேளையைக்‌ 
குறித்து அல்ல. எல்லா நேரங்களிலும்‌ 
நம்மைப்‌ பார்த்துக்‌ கொள்வது அவசியம்‌. 
நம்மிடம்‌ நல்லதல்லாதவைகள்‌ இருப்பது 
அலல பிரச்சினை. அவற்றைப்‌ பார்க்க 
கவறு வதுதான்‌ பிரச்சினை. நம்மால்‌ 
நம்மைச்‌ சரியாக வைக்க முடியவில்லை 
என்ப தல்ல பிரச்சினை. நம்மை நாம்‌ 
உள்ள படியே சரியாகப்‌ பார்க்காமல்‌ 
போனால்‌ தான்‌ பிரச்சினை. 


வியாதி அல்ல. வியாதியை அறி 
யாமலும்‌, அதை மருத்துவரிடம்‌ அறிவி 
யாமலும்‌ இருப்பதே பிரச்சினை. 
என்னைப்‌ பார்க்க ஆரம்பித்து விட்டால்‌ 
சரியற்றவைகளே அதீகமாகத்‌ தெரியும்‌ 
என்பது போல நம்‌ நிலைமை இருக்‌ 
கலாம்‌. அது பரவாயில்லை. சரியற்ற 
வைகளைப்‌ பார்க்கத்‌ தயங்கி அவற்றை 
மறைப்பது தான்‌ தவறு. ஏசாயா தேவ 
பிரசன்னத்தீன்‌ நடூவில்‌ தன்னைச்‌ 
சரியற்றவனாகக்‌ கண்டான்‌. ஆனால்‌, 
அது அவனுக்கு நல்லதைக்‌ கொண்டு 
வந்தது. தன்னைப்‌ பரிசுத்தமாக்கீக்‌ 
கொள்ளும்‌ வாய்ப்பை அதன்‌ வழியாகத்‌ 
தான்‌ பெற்றான்‌. (எசாயா 6: தேவனுக்கு 


15 





முன்பாக நாம்‌ பரிசுத்தர்களாக நீற்க 
வேண்டூம்‌ என்பது உண்மை. (லேவி 
20:26) ஆனால்‌, நம்மை நாம்‌ 
பரிசுத்தத்தீல்‌ பூரணப்‌ படுத்திக்‌ கொண்டு 
அவரிடம்‌ வர இயலாது. நாம்‌ இருக்கிற 
வண்ணமாகவே அவரிடம்‌ வரலாம்‌. 
ஆனால்‌, நாம்‌ எப்படியிருக்‌ கீன்றோம்‌ 
என்று பார்த்துக்கொண்டு வரவேண்டும்‌. 

கர்த்தாவே என்னைப்‌ பரீட்சித்து 
என்னைச்‌ சோதித்துப்‌ பாரும்‌ என்றான்‌ 
தாவீது. (சங்கீதம்‌ 26:2) மருத்துவரிடம்‌ 
போய்‌ தன்னைக்‌ காண்பிக்கின்ற வியாதி 
யாளன்‌ போல, நாம்‌ கர்த்தரிடம்‌ செல்ல 
வேணடும்‌. நம்மை நாம்‌ கவனித்துக்‌ 
கொண்டேயிருக்க வேண்டும்‌. நாம்‌ 
எப்படிப்‌ பேசுகிறோம்‌, எப்படிப்‌ பார்க்கின்‌ 
றோம்‌, எப்படிக்‌ கேட்கின்றோம்‌, எப்படிச்‌ 
சிந்திக்கின்றோம்‌, எப்படி நடந்து கொள்‌ 
கின்றோம்‌, எப்படிப்பட்ட சுபாவங்களைக்‌ 
காண்பிக்கின்றோம்‌ என்று கவனித்துக்‌ 
கொண்டே இருக்க வேண்டும்‌. அங்கே 
குறைபாடூகள்‌ இருக்கலாம்‌. தவறுகள்‌ 
இருக்கலாம்‌. பூரணமின்மைகள்‌ இருக்‌ 
கலாம்‌. அவை அல்ல பிரச்சினை. 


அவற்றைக்‌ கவனியாமல்‌ வாழ்ந்து 
கொண்டிருப்பதுதான்‌ பிரச்சினை. நாம்‌ 
எப்படியிருக்கின்றோம்‌ என்று கவனித்துக்‌ 
கொண்டிருக்கின்ற அனுபவம்தான்‌ நாம்‌ 
எப்படியிருக்க வேண்டும்‌ என்று தேவன்‌ 
விரும்புகின்றாரோ அதற்கு நேராகக்‌ 
கொண்டு செல்கின்றது. 


நாம்‌ நல்ல ஒரு சட்டை அணிந்திருந்‌ 
தால்‌ எங்கு போனாலும்‌ என்ன செய்‌ 
தாலும்‌ அது நன்றாக சுத்தமாயிருக்‌ 
கின்றதா என்று கவனித்துக்‌ கொண்டே 
யிருப்போம்‌. அந்த விதமான ஒரு மன 
நீலை ஏதாவது அமுக்குப்பட்டு விட்டால்‌ 
அதனை உடனேயே அகற்றுவதற்கு 
நம்மைத்‌ தூண்டுகிறது. அவ்விதமே 
நம்மைக்‌ கவனிக்கும்‌ அனுபவத்தோடு 
உள்ளபடியே நம்மைப்‌ பரிசுத்தமாக்கும்‌ 
கர்த்தரிடம்‌ நாம்‌ வரவேண்டும்‌. (லேவி 
யராகமம்‌ 20:8) தேவ உறவில்‌ வளர 
விரும்பும்‌ எவரும்‌ நம்முடைய எந்தக்‌ 
குறையையும்‌ தவறையும்‌ கர்த்தரிடத்தீல்‌ 
மறைக்காமல்‌ சொல்லிக்‌ கொண்டே 


யிருக்க வேண்டும்‌. நாம்‌ உடனடியாக 
மாறிவிட்டோமா என்பது வேறு விஷயம்‌. 
ஆனால்‌ நாம்‌ தாமதீயாமல்‌ உடனடியாக 
நம்மைக்‌ குறித்த உண்மை நீலமையை 
கர்த்தரிடம்‌ சொல்லிக்‌ கொண்டேயிருக்க 
வேண்டூம்‌. தன்‌ குறைவை தவறை, 
முழுமையின்மையை, விரும்ப இயலாத 
விஷயங்களை உடனுக்குடன்‌ கர்த்தரிடம்‌ 
சொல்லி மனம்‌ வருந்தும்‌ மனிதன்தான்‌ 
தேவ உறவில்‌ வாழ்வதற்கேற்றபடி மன 
சாட்சியில்‌ சுத்தமாகிக்‌ கொண்டே 
போவான்‌. 


அநேகர்‌ பக்தி சம்பிரதாயமாக தங்கள்‌ 
பாவங்கள்‌, தவறுகள்‌ யாவற்றையும்‌ 
ஜெப வேளையில்‌ சொல்லி மன்னிப்புக்‌ 
கேட்பார்கள்‌. ஆனால்‌ அப்படி அல்ல. 
நம்மை நாம்‌ கவனித்து எங்கெங்கெல்‌ 
லாம்‌ எந்தெந்த விஷயங்களில்‌ நம்மிடம்‌ 
குறைகளும்‌, தவறுகளும்‌, பிழைகளும்‌ 
உண்டென்று கண்டோமோ, அவற்றை 
அப்படியே கர்த்தரிடம்‌ சொல்லிப்‌ பழக 
வேண்டும்‌. இது மனந்திறந்து பேசுகின்ற 
ஒரு அனுபவம்‌. எத்தனை முறைதீரும்பத்‌ 
திரும்ப பாவ அறிக்கை செய்தாலும்‌ 
மறுபடியும்‌ பாவம்‌ செய்ய நேரிடூகிறதே 
என்று சிலர்‌ கூறுவார்கள்‌. அது உண்மை 
தான்‌. பக்தி சம்பிரதாயமாக நாம்‌ அதை 
பொத்தாம்‌ பொதுவாகச்‌ சொல்லக்‌ 
கூடாது. நாம்‌ எங்கே, எப்படி, எந்தவித 
மாகத்‌ தவறினோம்‌, குறைவு பட்டோம்‌ 
என்பதை உள்ளபடியே சொல்ல 
வேண்டும்‌. இப்படிச்‌ சொல்லிப்‌ பழகினால்‌ 
பாவம்‌ செய்கிற செலல்பாட்டின்‌ வேகம்‌ 
குறைந்து கொண்டே போகும்‌. 


நாம்‌ பார்த்த விதங்கள்‌, கேட்ட 
விதங்கள்‌, சிந்தித்த விதங்கள்‌, செயல்பட்ட 
விதங்கள்‌, நடந்துகொண்ட விதங்கள்‌, 
பேசின விதங்கள்‌, பழகின விதங்கள்‌ என 
எந்த ஒன்றையும்‌ உள்ளபடி கர்த்தரிடம்‌ 
மறைக்காமல்‌ சொல்லிப்‌ பழக வேண்டும்‌. 
அப்போது போகப்‌ போக நாம்‌ கர்த்தரிடம்‌ 
அதிகமாகப்‌ பாவங்களைச்‌ சொல்லத்‌ 
தேவையில்லாதபடி அவைகளின்‌ அளவு 
குறைந்து கொண்டே போகும்‌. நாம்‌ 
திரும்பத்‌ தீரும்ப அறிக்கையிட்ட தவறு 
களை மறுபடி செய்யத்‌ தூண்டப்படுகின்ற 
போதெல்லாம்‌ நம்முடைய மனம்‌ 
திரும்பத்‌ தீரும்ப தவறக்கூடாது என்ற 
விழிப்புணர்வு பெற்றுவிடும்‌. இவற்றின்‌ 
நடுவில்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ நாம்‌ 
எச்சரிக்கையாயிருக்கும்படியாக தூண்டு 
குல்‌ தருவதை உணரமுடியும்‌. 

ஒவ்வொரு நாளும்‌ நாம்‌ எவ்விதமாக 
வாழ்கின்றோம்‌ என்பதை ஆண்டவரிடம்‌ 
சொல்கின்றஅனுபவத்தின்‌ விளை 
வாக, ஆண்டவருக்குப்‌ பிரியமற்றவை 
களைத்‌ தவிர்க்கும்‌ உணர்வும்‌ உந்து 
தலும்‌ நம்மிடம்‌ அதிகமாகச்‌ செயல்பட 
ஆரம்பிக்கும்‌. அப்போது தேவ கிருபை 
அதிகமதிகமாக நம்மைப்‌ பரிசுத்தமாக 
வைத்துக்‌ கொள்ள உதவி செய்வதை 
நாம்‌ காண முடியும்‌. நமக்குப்‌ பாவ 
மில்லையென்போமானால்‌ நம்மை 
நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம்‌ 
என்று வேதம்‌ சொல்கிறது. (0 யோவான்‌ 
1:8 அவற்றை நாம்‌ உணர்ந்து அறிக்கை 
யிட்டால்‌ நம்மை கர்த்தர்‌ சுத்திகரித்து 
பரிசுத்தர்களாக நீறுத்திட அவர்‌ உண்மை 
யும்‌ நீதியும்‌ உள்ளவர்‌. (யோவான்‌ 1:9 


ம்ம்‌ 


LIVING STREAM ஆங்கில மாத இதும்‌ 
ஆங்கில [Living Stream இதழ்‌ மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை 








வெளிவந்து கொண்டிருக்கின்றது. ஆங்கில இதழை வாங்கிப்‌ பயன்பெற 
அன்புடன்‌ வேண்டுகின்றோம்‌. ஆண்டு சந்தா ரூ. 100/- 





17 


66 


நாம்‌ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை 
ஏற்றுக்‌ கொண்டோம்‌. பாவ மன்னிப்பைப்‌ 
பெற்றோம்‌. பாவ விடுதலையைப்‌ பெற்‌ 
றோம்‌. பாவத்தின்‌ ஆளுகையான எகிப்‌ 
தை விட்டு வெளியேறி, தேவனுடைய 
கிட்டத்தின்படியான ஆசீர்வாதத்தை 
நோக்கி யாத்திரையைத்‌ துவக்கினோம்‌. 
ஆயினும்‌, அன்று விடுவிக்கப்பட்டு 





97 


வெளியே வந்த எபிரெய மக்களை 
விடமாட்டேன்‌ என்று துரத்தி வந்த பார்‌ 
வோனை போலப்‌ பாவம்‌ இன்னும்‌ இன்‌ 
னும்‌ நம்மையும்‌ துரத்தி வரும்‌. மறுபடியும்‌ 
பாவத்தீன்‌ ஆளுகைக்குள்‌ நம்மைக்‌ 
கொண்டூ வர பிசாசானவனும்‌ பல 


விதங்களில்‌ முயற்சிப்பான்‌. 


கீ 


துரத்துகின்ற பாவத்தீன்‌ வலிமையை 
மேற்கொண்டு விசுவாச யாத்திரையில்‌ 
தொடர்வது கடினமான ஒன்றுதான்‌. 
ஆயினும்‌, அந்தக்‌ கடினமான நீலைமை 
களைக்‌ கடந்து செல்வது சாத்தியமற்றது 
அல்ல. பாவத்தீற்கு அடிமையாக வாழ்ந்த 
போது பாவத்தீற்கு இசைந்து போவது 
என்பது இயல்பான ஒன்றாயிருந்தது. 
அன்று அடிமை நீலையில்‌ இருந்ததால்‌ 
பாவ ஆளுகைக்குள்‌ செயல்படுூவதில்‌ 
நமக்கு அதீகப்‌ பிரச்சினை இல்லை. 
ஆனால்‌, இன்று பரிசுத்தமான ஒரு வாழ்க்‌ 
கைக்கு நம்மை அர்ப்பணித்ததால்‌ பாவம்‌ 
கொடுக்கும்‌ அழுத்தங்களை நாம்‌ எளிதாக 
எடுத்துக்‌ கொள்ள முடியாது. ஏனென்றால்‌, 
பாவ சோதனைகள்‌ நம்மை நெருக்கு 
வதால்‌ எங்கே பரிசுத்த வாழ்வைக்‌ கறை 
படுத்தி விடுவோமோ என்ற அச்சம்‌ வந்து 
விடுகிறது. ஆயினும்‌, விசுவாசத்தின்‌ 
நல்ல போராட்டத்தைப்‌ போராட நாம்‌ 
அழைக்கப்பட்டூள்ளதால்‌, பாவத்தைச்‌ 


ஜெயிப்பது என்பது சாத்தியமாகும்‌ 
விஷயமே. 

முன்னாட்களில்‌ பாவத்திற்கு இசைந்து 
போவது நம்முடைய இயற்கையாயிருந்‌ 
குது. இப்பொழுதோ பாவத்தை நாம்‌ எதிர்க்‌ 
கின்றவர்களாக மாறிவிட்டதால்‌ பாவம்‌ 
நம்மிடம்‌ அதனுடைய நோக்கத்தை 
எளிதாக நீறைவேற்ற முடியவில்லை. 
எனவே, பாவம்‌ என்பது வித்தியாசமான 
விதங்களில்‌ தந்தீரமான முறையில்‌ 
நம்மை ஆளுகை செய்ய முயற்சிக்‌ 
கின்றது. முக்கியமாக மூன்று வழிகளில்‌ 
பாவம்‌ நம்மை அதற்கு அடிமையாக்கிக்‌ 
கொள்ள முயற்சிக்கின்றது. 
|. சுபாவங்களின்‌ வழியாக நுழைய 
முயற்சிக்கும்‌ பாவம்‌ 

நாம்‌ பழைய நாட்களைப்‌ போல பாவத்‌ 
தீற்கு இயல்பாக இசைந்து போவதில்லை. 
பல விஷயங்கள்‌ பாவங்களாகப்‌ பார்க்கப்‌ 
பட்டு தவிர்க்கப்படுகீன்றன. அக்கிர 


“வெளிப்படையான பாலர்‌ செயல்கள்‌ இல்லாவிடினும்‌ பாலம்‌ இது 6போன்ற 
ஆசைகள்‌ வழியாக உள்ளே புகுந்து ஆளுகை ய்ய முனைப்புக்‌ காட்டுக்றறு. 
பல பருதீகளில்‌ நாம்‌ பரிசுத்த ஆர்வந்தைல்‌ காட்டினாலும்‌ பணம்‌, பொருள்‌, 
தொடர்பான ஆசைகளுக்கு இசைந்து போய்‌ விடும்போது, பாலம்‌ 
தந்திரமாக ஆளுகையை ஆரம்பித்து விடுக்றது.” 


த 4 
பளி ண 
றா 
ச்‌ அரி 










19 






, 


டூ ॥ ண 


மங்களினாலும்‌ பாவங்களினாலும்‌ 
மரித்துப்‌ போன பழைய நீலையில்‌ இப்‌ 
போது நாம்‌ செயல்படுவது இல்லை. 
ஏராளமான கறுப்புரகமான பாவங்‌ 
களுக்கு நம்மை விலக்கிக்‌ கொள்கின்‌ 
றோம்‌. ஆனால்‌, நம்மில்‌ அநேகர்‌ நம்‌ 
முடைய சுபாவங்களின்‌ நீலைமைகளை 
உற்றுக்‌ கவனிப்பதில்லை. நம்மிடம்‌ 
வெளியரங்கமான பாவங்கள்‌ இல்லை 
என்பது உண்மை. ஆனால்‌ நம்மிட 
மிருந்து வெளிப்படும்‌ சில சுபாவங்கள்‌ 
பாவம்‌ ஏதோ ஒரு வழியாக நம்மிடம்‌ 
அதனுடைய அதிகாரத்தை செலுத்த 
வருகிறது என்பதை தெளிவுபடுத்தும்‌. 
கோபம்‌, வெறுப்பு, கசப்பு, பொறாமை, 
பெருமை, வைராக்கியம்‌, சுய கெளரவம்‌, 
தாழ்மையின்மை, அகங்காரம்‌ போன்ற 
தவறான குணாதீசயங்கள்‌ நம்மிடம்‌ 
தொடர்ந்து காணப்பட்டால்‌ அங்கே பாவம்‌ 
ஏதோ ஒரு விதத்தில்‌ செயல்படுகிறது 
என்பது உண்மை. நாம்‌ பாவ நீறம்‌ 
கொண்ட சிலவற்றைச்‌ செய்யாமலிருப்‌ 
பதால்‌ நாம்‌ சரியாக இருக்கின்றோம்‌ 
என்று அர்த்தமாகிவிடாது. நம்முடைய 
சுபாவங்களின்‌ நீறங்கள்‌ என்ன என்பதும்‌ 
முக்கியம்‌. எனவேதான்‌ சகலவிதமான 
கசப்பும்‌, கோபமும்‌, மூர்க்கமும்‌, கூக்‌ 
குரலும்‌, தூஷணமும்‌ மற்ற எந்தத்‌ துர்க்‌ 
குணமும்‌ உங்களைவிட்டு நீங்கக்‌ கடவது 
என்று அப்போஸ்தலனாகிய பவுல்‌ எபேசு 
சபைக்கு எழுதினான்‌. (எபே 4:3] 


பாவத்‌ தோற்றமுடைய பல செயல்‌ 
களைத்‌ தவிர்த்தாலும்‌, பாவத்தன்மை 
நீறைந்த சுபாவங்களின்‌ நிலைமையை 
அடையாளம்காணத்‌ தவறக்கூடாது. 
பாவச்‌ செயல்களைத்‌ தவிர்ப்பது எளிது. 


20 


பாவ சுபாவங்களைத்‌ தவிர்ப்பது கடினம்‌. 
பாவ சுபாவங்கள்‌ வழியாக நாம்‌ துரத்‌ 
குப்படூவதை எதீர்கொள்வது கடினமே. 
ஆயினும்‌, அவை எதீர்கொண்டூ ஜெயிக்க 
இயலாதவை அல்ல. 
2. பழைய பழக்கவழக்கங்கள்‌ மற்றும்‌ 
ஆசைகள்‌ வழியாக நுழையும்‌ பாவம்‌ 
நம்மில்‌ சிலர்‌ வாழ்க்கையில்‌ கணி 
சமான நல்ல மாற்றங்கள்‌ கண்டவர்களே. 
பழைய நாட்களின்‌ பல பாவங்கள்‌ 
இப்போது இல்லை. முன்பு இல்லாத பல 
நல்ல விஷயங்கள்‌ நம்மிடம்‌ உள்ளன. 
அதே வேளையில்‌ நம்மில்‌ சிலரிடம்‌ 
பழையநாட்களின்‌ சில பழக்கங்கள்‌ 
இன்னும்‌ தொடருகின்றன. அந்தப்‌ பழக்‌ 
கங்களின்‌ வழியாக பாவம்‌ உள்ளே வந்து 
ஆளுகை செய்ய முயற்சிக்கின்றது. சிலர்‌ 
சாப்பாடூ சம்பந்தமான விஷயங்களுக்கு 
மிஞ்சின முக்கியத்துவம்‌ தந்தோம்‌. 
சாப்பாடூ சம்பந்தமான விஷயங்களுக்கு 
ஒரு விதத்தில்‌ அடிமைகளைப்‌ போல 
இருந்தோம்‌. இன்றும்‌ அந்த நீலைமை 
தொடருகிறது. பலவிதமான பாவங்களை 
விட்ட போதிலும்‌, சாப்பாடு சம்பந்தமான 
அதிகப்படியான ஆர்வங்களை விடவே 
யில்லை. இன்றும்‌ உண்பது தொடர்பான 
விஷயங்களில்‌ போதிய கட்டூப்பாடு இல்‌ 
லாத நிலைமையே தொடர்கின்றது. 


அவ்விதமே, சிலர்‌ தங்களின்‌ பழைய 
நாட்களின்‌ ஆடம்பர உடை உடுத்தல்‌ 
விதங்களை சற்றும்‌ மாற்ற முடியவில்லை. 
வேறு பல விஷயங்களில்‌ பல மாற்றங்கள்‌ 
கண்டோம்‌. ஆனால்‌, ஆடைகள்‌ விஷ 
யத்தில்‌ அந்த பழைய மனநிலையை 
மாற்றவில்லை. மற்றவர்களின்‌ பார்‌ 
வையைக்‌ கவரும்‌ நோக்கம்‌ சார்ந்த 


மார்ச்‌ 2021 


பழைய உடை உடூத்தல்‌ முறைகள்‌ 
மாறவில்லை. அவ்விதமே சிலர்‌ பல 
விஷயங்களில்‌ பரிசுத்தவான்‌ களே. 
ஆனால்‌, பல ஆசைகள்‌ பழைய நாட்கள்‌ 
போலவே இன்றும்‌ தொடர்கின்றது. 
எவ்வளவோ ஆவிக்குரிய நல்ல விஷ 
யங்கள்‌ நம்மிடம்‌ சேர்ந்து கொண்டது. 
ஆயினும்‌, பணம்‌, பொருள்‌, அந்தஸ்து 
என்ற விஷயங்களில்‌ அந்தப்‌ பழைய 
ஆசைகள்‌ அப்படியே குறையாமல்‌ 
தொடர்கின்றது. பாவத்‌ தோற்றத்தைக்‌ 
கொண்ட பல செயல்களைத்‌ தவிர்த்து விட்‌ 
டோம்‌. ஆனால்‌, பணஆசை பொரு 
ளாசை, ஆடம்பர ஆசை போன்ற 
விஷயங்களில்‌ அதே பழைய மன 
நீலையுடன்‌ இன்னும்‌ தொடருகின்றோம்‌. 
எனவே, வெளிப்படையான பாவச்‌ 
செயல்கள்‌ இல்லாவிடினும்‌ பாவம்‌ இது 
போன்ற ஆசைகள்‌ வழியாக உள்ளே 
புகுந்து ஆளுகை செய்ய முனைப்புக்‌ 
காட்டுகிறது. பல பகுதிகளில்‌ நாம்‌ பரிசுத்த 
ஆர்வத்தைக்‌ காட்டினாலும்‌ பணம்‌, 
பொருள்‌, தொடர்பான ஆசைகளுக்கு 
இசைந்து போய்‌ விடும்போது பாவம்‌ 
தந்திரமாக ஆளுகையை ஆரம்பித்து 
விடுகிறது. எனவே தான்‌ பண ஆசை 
எல்லாத்‌ தீமைக்கும்‌ வேர்‌ என்றும்‌, 
பொருளாசை விக்கிரக ஆராதனை என்‌ 
றும்‌ வேதம்‌ சொல்கின்றது. (கீமோ 6:10, 
கொலோ 3:5) 
பாவத்தை எதிர்கொள்வது எப்பழ? 
நாம்‌ இன்னும்‌ பாவம்‌ நீறைந்த 
உலகத்தின்‌ நடுவில்‌ வாழ்கின்றோம்‌. 
நாம்‌ இன்னும்‌ பாவத்‌ தூண்டுூதல்களால்‌ 
பாதிக்கும்‌ தன்மையுடைய சரீரத்தில்‌ 
வாழ்கின்றோம்‌. ஆனால்‌, பாவத்திலிருந்து 


கர்த்தரால்‌ விடூவிக்கப்பட்ட பின்னர்‌ நாம்‌ 
பாவத்திற்கு இசைந்துபோக அதற்குக்‌ 
கடனாளிகள்‌ அல்ல என்று வேதம்‌ சொல்‌ 
கிறது. (ரோமர்‌ 8:12 நாம்‌ கிறிஸ்துவினால்‌ 
விடூவிக்கப்பட்டூவிட்டோம்‌. ஆயினும்‌, 
நாம்‌ பாவத்தால்‌ துரத்தப்பட முடியாத ஒரு 
பகுதிக்கு வந்துவிடவில்லை. பாவம்‌ இனி 
நம்மை அணுகவே முடியாமல்‌ தூரமாகப்‌ 
போய்விட்டது என்று கூற இயலாது. நாம்‌ 
கிருபைக்குக்‌ கீழ்ப்பட்டவர்களானபடியால்‌ 
பாவம்‌ நம்மை மேற்கொள்ளமாட்டாது 
என்றுதான்‌ வேதாகமத்தில்‌ வாசிக்‌ 
கின்றோம்‌. ரோமர்‌ 6:14) மேற்கொள்ள 
மாட்டாது என்றால்‌ நம்மை அது நெருங்‌ 
காது என்று அர்த்தம்‌ அல்ல. பாவம்‌ 
நம்மைத்‌ தோற்கடிக்க முடியாது என்று 
அர்த்தம்‌. நாம்‌ ஏன்‌ மேற்கொள்ளப்‌ 
படவில்லை? நாம்‌ போராடூகின்றபடியால்‌, 
நாம்‌ ஆற்றலுடன்‌ எதிர்த்து நீற்கீன்ற 
படியால்‌ (எபிரெயர்‌ 12:4) 

அப்படியானால்‌ இரட்சிக்கப்பட்ட பின்‌ 
னர்‌ இனி பாவம்‌ நம்மை அணுகாது என்ற 
நம்பிக்கையோடூ இருப்பதில்‌ அல்ல. 
பாவம்‌ இனி நம்மோடூ போராடி ஜெயிக்க 
முடியாது என்பதே அர்த்தம்‌. ஆகையால்‌ 
நாம்‌ போராளிகளாக நிற்க வேண்டியது 
அவசியம்‌. நாம்‌ போராடும்‌ ஆற்றலோடும்‌ 
ஆயத்தத்தோடும்‌ நிற்க வேண்டியது 
அவசியம்‌. முன்பு நாம்‌ பாவத்திற்குக்‌ 
கீழ்ப்படியும்‌ இயற்கை குணம்‌ உடை 
யவர்கள்‌. இப்போது பாவத்திற்குக்‌ கீழ்ப்‌ 
படியாமல்‌ எதீர்த்து நீற்கும்‌ ஆவிக்குரிய 
குணம்‌ உடையவர்கள்‌. ஆம்‌. நாம்‌ இனி 
அடிமைகளாயிராமல்‌ போராடிச்‌ ஜெயிக்‌ 
கும்‌ ஜெயவீரர்களாக நிற்க வேண்டும்‌. 
பாவ அடிமைகளாக இனி வாழாமல்‌, 
பரிசுத்த போராளிகளாக நீற்க வேண்டும்‌. 


21 


அநேகர்‌ இன்னும்‌ பாவம்‌ என்னைத்‌ 
தொடருகிறதே, இரட்சிக்கப்பட்ட பின்‌ 
னரும்‌ பாவ சோதனைகள்‌ ஓயவில்லையே 
என்பார்கள்‌. கிருபை பெற்றவர்கள்‌ 
என்றால்‌ பாவ சோதனைக்கு அப்பாற்‌ 
பட்டவர்கள்‌ என்று அர்த்தம்‌ அல்ல. 
அவர்கள்‌ பாவத்தால்‌ ஜெயிக்கப்படாமல்‌ 
பாவத்தைச்‌ ஜெயிக்கும்‌ ஆற்றல்‌ உள்ள 
வர்கள்‌ என்றுதான்‌ அர்த்தம்‌. எனவே நாம்‌ 
போராளிகள்‌ என்ற விழிப்புணர்வு பெற 


தேவையான ஆவிக்குரிய ஆயத்தம்‌ 
பெற வேண்டும்‌. (எபேசியர்‌ 6:1) நாம்‌ 
சாதாரண மாயிராமல்‌ அனுதினமும்‌ 
கர்த்தரிலும்‌ அவருடைய சத்துவத்தின்‌ 
வல்லமை யிலும்‌ பலப்பட வேண்டும்‌. 
அப்போது எந்தப்‌ பாவச்‌ சூழ்நிலையும்‌ 
எதீர்கொள்ளத்‌ தக்கதே. அப்போது நாம்‌ 
எந்தக்‌ கடினமான பாவச்‌ சூழ்நிலையை 
யும்‌ வெற்றியாகப்‌ போராடி ஜெயிப்போம்‌. 


ஓல்‌ 


வேண்டும்‌. நாம்‌ போராடி ஜெயிப்பதற்குத்‌ 


ஓ அமெரிக்காவில்‌ நடைபெற்ற ஜனாதீபதி தேர்தலில்‌ குடியரசு கட்சியை சார்ந்த 
டோனால்ட்‌ டிரம்ப்‌ தோல்வியடைந்தார்‌. ஆயினும்‌ தோல்வியை டிரம்ப்‌ ஒப்புக்‌ 
கொள்ளாமல்‌ எதீர்ப்பு தெரிவித்தார்‌. அந்தச்‌ சூழலில்‌ அவரது ஆதரவாளர்கள்‌ 
அமெரிக்க பாராளுமன்றத்தில்‌ பெரிய கலவரத்தில்‌ ஈடுபட்டனர்‌. இதனைத்‌ தொடர்ந்து 
இனி அவர்‌ அதீபர்‌ தேர்தலில்‌ போட்டியிடாதபடி பதவி நீக்கத்‌ தீர்மானத்தை 
ஜனநாயகக்‌ கட்சி கொண்டு வந்தது. அந்த தீர்மானம்‌ பிரதிநிதிகளின்‌ சபையில்‌ 
வெற்றி பெற்ற போதிலும்‌ செனட்‌ சபையில்‌ தோல்வி அடைந்ததால்‌ டிரம்ப்‌ பதவி நீக்க 
குற்றச்சாட்டிலிருந்து தப்பினார்‌. 
உலகம்‌ முழுவதும்‌ இதுவரை சுமார்‌ 11 கோடி பேர்‌ கொரோனா தொற்றினால்‌ 
பாதிக்கப்பட்டனர்‌. அவர்களில்‌ 24 லட்சத்து 10 ஆயிரம்‌ பேர்‌ மரித்து போனார்கள்‌. 
இந்தியாவில்‌ 1 லட்சத்து 56 ஆயரம்‌ பேர்‌ பலியாயினர்‌. இந்தியாவில்‌ கொரொனா 
பெருந்தொற்றின்‌ பாதீப்பு கணிசமாக குறைந்து வருகின்றது. ஆயினும்‌ பல்வேறு 
ஐரோப்பிய நாடுகளில்‌ இரண்டாம்‌ அலை கொரோனா அநேகரை பாதித்துள்ளது. 
இந்தியாவின்‌ அண்டை நாடான மியான்மரில்‌ கடந்த நவம்பர்‌ மாதம்‌ நடைபெற்ற 
பொதுத்தேர்தலில்‌ ஆங்‌ சன்‌ சச்சி தலைமையிலான ஜனநாயக தேசிய லீக்‌ கட்சி 
வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்தது. இந்த தேர்தலில்‌ ஆளுங்கட்சி முறை 
கேடுகள்‌ செய்து வெற்றி பெற்றதாக இராணுவம்‌ குற்றஞ்சாட்டி வந்தது. இந்நிலை 


யில்‌ சமீபத்தில்‌ மியான்மர்‌ இராணுவம்‌ ஆங்சன்‌ சூச்சி உட்பட பலரை சிறைபிடித்து 
ஆட்சியை இராணுவம்‌ கைப்பற்றியது. இதற்கு பல்வேறு உலக நாடுகள்‌ எதிர்ப்பு 
தெரிவித்துள்ளன. மியான்மரில்‌ இராணுவத்துக்கு எதிராக மிகப்பெரிய அளவில்‌ 


போராட்டங்கள்‌ நடைபெற்று வருகின்றன. 














தீர்க்கதரிசனமா 


கூறி எசால்லுதலா ? 


11 ஒருவர்‌ தான்‌ சந்திக்கின்ற அல்லது தன்னிடம்‌ வருகின்ற 


எவருக்கும்‌ கர்த்தர்‌ அதைக்‌ காண்பிக்கீன்றார்‌, 


ஒதைக்‌ காண்பிக்கீன்றார்‌ என்று கூறினால்‌ அது அவர்‌ 


குறிசொல்லும்‌ ஆவியை உடையவர்‌ என்பதற்கு 


மிகப்‌ பெரியதோர்‌ அடையாளம்‌ 11 


குறிசொல்லுகிறவனும்‌ நாள்‌ பார்க்‌ 
கிறவனும்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களின்‌ நடு 
வில்‌ இருக்கக்கூடாது என்பது பழைய 
ஏற்பாட்டில்‌ தேவன்‌ கொடுத்த முக்கிய 
மானதோர்‌ கட்டளை. உபாகமம்‌ 18:18-19 
அவ்விதமே குறிசொல்லுகிறவர்களுக்கும்‌ 
செவிகொடுக்கிறவர்களும்‌ அவர்கள்‌ 
நடுவில்‌ இருக்க வேண்டாம்‌ என்பது தேவ 


கட்டளையாக இருந்தது. உபாகமம்‌ 18:14 
இன்றைய கிறிஸ்தவ உலகத்தீல்‌ குறி 
சொல்கின்ற அநேகர்‌ தீர்க்கத்தரிசிகள்‌ 
என்ற வேடத்துடன்‌ செயல்படுகின்றார்கள்‌. 
இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில்‌ 
குறிகேட்கும்‌ பழக்கமுடைய அநேகர்‌ 
தீர்க்கதரிசனம்‌ கேட்கும்‌ கிறிஸ்தவர்கள்‌ 
என்ற போர்வையில்‌ உள்ளனர்‌. 


25 மார்ச 2021 


தூக்கதுரிசன்‌ பிரியம்‌ 


தீர்க்கதரிசி என்றால்‌ அவனிடம்‌ மிக 
முக்கியமாக தேவ வார்த்தைகளைப்‌ போதீ 
க்கும்‌ வரம்‌ இருக்க வேண்டும்‌. (1 கொரி 
14:3, எபேசியர்‌ 4:12-15) ஆனால்‌, 
இந்நாட்களில்‌ ஏராளமான தேவ ஊழி 
யர்கள்‌ போதனை வரம்‌ உள்ளவர்கள்‌ 
அல்ல. ஆனால்‌, அவர்கள்‌ தங்களை 
தீர்க்கதரிசன வரம்‌ உடையவர்களாக 
பெரிதாக பிரஸ்தாபம்‌ செய்திருப்பார்கள்‌. 
ஏனென்றால்‌, இன்று பக்திவிருத்தியை 
உருவாக்கும்‌ தேவ வார்த்தைகளைக்‌ கேட்‌ 
கும்‌ விருப்பமுடைய கிறிஸ்தவர்கள்‌ மிக 
மிகக்குறைவு. ஆனால்‌, எதீர்காலத்தைக்‌ 
குறித்து தீர்க்கதரிசனம்‌ கேட்க விரும்பு 
கின்றவர்களே அதிகம்‌. இன்று நாம்‌ எப்படி 
வாழவேண்டும்‌ என்பது தொடர்பான தேவ 
வார்த்தைகளைக்‌ கேட்க மனதீல்லாமல்‌ 
எதீர்காலத்தீல்‌ தங்களுக்கு என்ன நடக்க 
போகிறது என்று கேட்க விரும்புகின்ற 
வார்களே அதிகம்‌. (11 தீமோ 4:3) இவ்வித 
மனநீலையுடைய ஜனங்களை பிரியப்‌ 
படுத்தி தங்களை பெரிய ஆட்களாக 
காண்பிக்கும்‌ விருப்பம்‌ பல ஊழியர்‌ 
களிடம்‌ இருப்பதால்‌ அவர்கள்‌ தங்களை 
கீர்க்கதரிசிகள்‌ என்று விளம்பரம்‌ 
செய்கின்றனர்‌. 
ஆனால்‌ இவர்களில்‌ அநேகர்‌ தேவ 
ஆவியைப்‌ பெற்றுக்‌ கொண்ட தீர்க்க 
“தேவன்‌ வருகிற போகிற 
எல்லோருடைய 
வாழ்க்கையின்‌ பின்னாலும்‌ 
உ ள்ளாவைகளை இவர்‌ 
களுக்குக்‌ காண்பித்துக்‌ 
கொண்டூடேயிருப்பதைப்‌ 
போல இவர்கள்‌ தீர்க்க 
தரிசனம்‌ சொல்வார்கள்‌. ” 


குரிசிகள்‌ அல்ல. ஆனால்‌, குறிசொல்லும்‌ 
ஆவியால்‌ நடத்தப்படும்‌ கள்ள தீர்க்க 
குரிசிகளே. இவர்கள்‌ சொல்லுகின்ற சில 
காரியங்கள்‌ நடப்பதுண்டு. எனவே 
அநேகர்‌ இவர்களை தீர்க்கதரிசிகள்‌ என்று 
நம்பிவிடுகீன்றனர்‌. ஏராளமான கீறிஸ்‌ 
கவர்கள்‌ சத்திய ஆவியை அறி 
யாதவர்களும்‌, சத்திய தெளிவு இல்லாத 
வர்களுமே. அவர்களைப்‌ பொறுத்த வரை 
யில்‌ ஒரு தேவ ஊழியரிடம்‌ எவ்வளவு 
சத்திய முரண்பாடுகள்‌ இருந்‌ தாலும்‌ அவர்‌ 
சொன்ன ஏதாவது ஒன்று நடந்து விட்டால்‌ 
அவரை தேவனுடைய தீர்க்க தரிசியாக 
அங்கீகரித்து விடுவார்கள்‌. 
குறிசொல்லுகின்ற ஆவியை உடை 
யவர்‌ யார்‌? தீர்க்கதரிசின ஆவியை 
உடையவர்‌ யார்‌ என்பதைக்‌ கண்டறிவது 
எப்படி? சில அடையாளங்களை இங்கே 
பார்க்கலாம்‌. 
7. எல்லா।ாய்மும்‌ துர்க்ககு சனம்‌ 


ஆன்மிக நம்பிக்கையுடைவர்களின்‌ 
நடுவில்‌ குறிசொல்லுகிற வேலையை 
வெளிப்படையாகச்‌ செய்கிற பலர்‌ உண்டு. 
இவர்களிடம்‌ குறி சொல்லுகின்ற ஏதோ 
ஒரு ஆவி கிரியை செய்யும்‌. அந்த 
ஆவியின்‌ மூலம்‌ அவர்கள்‌ ஜனங்களின்‌ 
வாழ்க்கை தொடர்பாக பல காரியங்களை 
சொல்வார்கள்‌. இந்த குறிசொல்லுதல்‌ 
என்பது ஒரு தொழில்‌ போல நடக்‌ கும்‌. யார்‌ 





யார்‌ இவர்களிடம்‌ வருகிறார்களோ 
அவர்கள்‌ யாராயிருந்தாலும்‌ அவர்கள்‌ 
குறி சொல்வார்கள்‌. குறிகேட்க வருகின்ற 
வர்கள்‌ நல்லவர்களா கெட்டவர்களா 
என்பதையெல்லாம்‌ அந்த ஆவி பார்க்‌ 
காது. இந்த குறிகாரர்கள்‌ சில காரியங்‌ 
களை இயற்கைக்கு அப்பால்‌ பார்த்து 
சொல்ல இயன்றவர்கள்‌. அந்த ஆற்‌ 
றலைப்‌ பயன்படுத்தி அவர்கள்‌ சம்பாதிப்‌ 
பார்கள்‌. தங்களிடம்‌ வருகின்ற எவருக்கும்‌ 
குறிசொல்வதே அவர்களின்‌ தொழில்‌. 
ஏனென்றால்‌ அவர்களுக்குள்ளிருந்து 
குறி சொல்லும்‌ ஆவி தேவனிடத்தீ 
லிருந்து வந்த ஆவி அல்ல. ( யோவான்‌ 
:]) 

ஆனால்‌, வேதாகமம்‌ முழுதும்‌ பாருங்‌ 
கள்‌. பழைய ஏற்பாட்டிலும்‌ சரி, புதிய 
ஏற்பாட்டிலும்‌ சரி, எந்த ஒரு தீர்க்க தரிசியும்‌ 
தங்களிடம்‌ வந்த எல்லோருக்கும்‌ 
தீர்க்கதரிசனம்‌ சொன்னதில்லை. வேதா 
கம கால தீர்க்கதரிசிகள்‌ எவரும்‌ நாள்‌ 
முழுதும்‌ தங்களிடம்‌ யார்‌ வந்தாலும்‌ 
அவர்களைக்‌ குறித்து தீர்க்கதரிசனம்‌ 
சொன்னதீல்லை. குறிப்பிட்ட சில நேரங்‌ 
களில்‌ குறிப்பிட்ட சிலருக்கு மட்டுமே தேவ 
வழிநடத்துதலின்படி தீர்க்க தரிசனம்‌ 
சொன்னார்கள்‌. 

இன்று தீர்க்கதரிசிகள்‌ எங்கு 
போனாலும்‌ யாரை பார்த்தாலும்‌ தீர்க்க 
தரிசனம்‌ சொல்லுகிறார்கள்‌. ஒரு வீட்டிற்கு 
சென்றாலோ அல்லது ஒரு ஊழிய 
நிகழ்ச்சிக்குச்‌ சென்றாலோ அங்கு காண 
நேரிடுகின்ற யாவருக்கும்‌ தீர்க்க தரி சனம்‌ 
சொல்கிறார்கள்‌. தேவன்‌ வருகிற போகிற 
எல்லாருடைய வாழ்க்கையின்‌ பின்‌ 
னாலும்‌ உள்ளவைகளை இவர்களுக்குக்‌ 
காண்பித்துக்‌ கொண்டேயிருப்பதை 
போல இவர்கள்‌ தீர்க்கதரிசனம்‌ சொல்‌ 
வார்கள்‌. இவர்கள்‌ தீர்க்கதரிசிகள்‌ அல்ல. 


தீர்க்கதரிசிகள்‌ என்ற வேடம்‌ அணிந்து 
கொண்டூ குறி சொல்லுகிறவர்கள்‌. 
பொதுவாக தேவன்‌ தம்முடைய 
உடன்படிக்கைக்கு உட்பட்ட மக்களின்‌ 
வாழ்க்கையில்‌ உள்ள தம்முடைய 
விருப்பங்களையே முன்னறிவிப்பார்‌. 
ஆனால்‌, இவர்களோ யார்‌ வந்தாலும்‌ சரி, 
எப்பொழுது வந்தாலும்‌ சரி, தேவன்‌ இதை 
சொல்கிறார்‌ அதைச்‌ சொல்கிறார்‌ என்று 
உரைத்துக்‌ கொண்டிருப்பார்கள்‌. இது 
இவர்கள்‌ தீர்க்கதரிசிகள்‌ என்ற பேரை 
குரித்துக்‌ கொண்டுநடக்கும்‌ குறி சொல்லும்‌ 
ஆட்கள்‌ என்பதை தெளிவுபடுத்தும்‌ ஆம்‌. 
ஒருவர்‌ தான்‌ சந்திக்கின்ற அல்லது 
குன்னிடம்‌ வருகின்ற எவருக்கும்‌ கர்த்தர்‌ 
அதைக்‌ காண்பிக்கின்றார்‌ இதைக்‌ காண்‌ 
பிக்கின்றார்‌ என்று கூறினால்‌ அது அவர்‌ 
குறிசொல்லும்‌ ஆவியை உடையவர்‌ 
என்பதற்கு மிகப்‌ பெரியதோர்‌ 
அடையாளம்‌. 


2. ஏற்டுகனடுவ சொன்னது 
ILI GOT? 


பொதுவாகக்‌ குறி சொல்லுகிறவர்‌ 
களிடத்தில்‌ செயல்படுகின்ற ஆவிக்கு சில 
எதிர்கால நிகழவுகளை முன்னறிவிக்க 
இயலும்‌. சிலருடைய வாழ்க்கையில்‌ 
உள்ள சில மறைவான விஷயங்களைக்‌ 
காண்பிக்க இயலும்‌. ஆனால்‌, குறி 
சொல்லுகிற ஆவியிடம்‌ பொய்‌ சொல்‌ 
வதுதான்‌ மேலோங்கி நீற்கும்‌. எனவே, 
சில விஷயங்கள்‌ சொன்னபடி நடக்கும்‌. 
சில விஷயங்கள்‌ நடக்காது. சிலரைக்‌ 
குறித்து சொல்லும்‌ விஷயங்கள்‌ சரி 
யாயிருக்கும்‌. சில விஷயங்கள்‌ தவறா 
யிருக்கும்‌. ஆனால்‌, தீர்க்கதரிசியிடம்‌ 
செயல்படும்‌ ஆவி அப்படி அல்ல. அது 
தேவ ஆவி. அந்த ஆவி பொய்‌ சொல்லாது 
அந்த ஆவி குறிசொல்கிற ஆவியைப்‌ 
போல யார்‌ எவர்‌ என்று பாராமல்‌ 


25 மார்ச்‌ 2021 


எதையாவது சொல்லிக்‌ கொண்டே 
யிருப்பதில்லை. 

தீர்க்கதரிசி என்று சொல்லிக்‌ 
கொள்ளும்‌ ஒருவர்‌ கடந்த காலத்தீல்‌ 
சொன்னதெல்லாம்‌ நடந்ததா என்று 
பார்க்க வேணடும்‌. பத்து விஷயம்‌ 
சொன்னால்‌ பத்தும்‌ நடக்க வேண்டும்‌. 
ஐந்து சொன்னால்‌ ஐந்தும்‌ நடக்க 
வேண்டும்‌. சில நடந்தது சில நடக்க 
வில்லை என்றால்‌ அது தீர்க்கதரிசன 
ஆவி அல்ல. அது குறிசொல்லும்‌ 
பொய்யின்‌ ஆவி. இல்லையென்றால்‌ 
அந்த தீர்க்கதரிசி பொய்‌ பேசும்‌ பொய்‌ 
தீர்க்கதரிசி. உபாகமம்‌ 18:20-22 


இன்றைய கீறிஸ்தவ உலகத்தீல்‌ 
அநேகர்‌ தங்களை தீர்க்கதரிசிகளாக 
காண்பிக்கீன்றவர்கள்‌. இவர்கள்‌ தங்க 
ளுக்குக்‌ கர்த்தர்‌ பல காரியங்களை 
காண்பிப்பதாகச்‌ சொல்வார்கள்‌. ஆனால்‌ 
இவர்கள்‌ சொன்னபடி பல விஷயங்கள்‌ 
நடப்பதேயில்லை. ஆயினும்‌ இவர்களை 
ஜனங்கள்‌ தேவ ஊழியர்களாகவே 
அங்கீகரிக்கின்றனர்‌. இது தவறு. தேவன்‌ 
சொன்னதாகச்‌ சொல்லப்பட்ட விஷயம்‌ 
சொன்னபடி நடவாமல்‌ போகும்‌ போது 
தொடர்ந்து அவர்களை தேவ ஊழியர்கள்‌ 
என்று நம்புவதும்‌ தவறு. அவர்களிடம்‌ 
போய்‌ தீர்க்கதரிசனம்‌ கேட்பதும்‌ தவறு. 
கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கை 
யாயிருங்கள்‌ என்ற கர்த்தருடைய எச்ச 
ரிக்கை வார்த்தையை மீறிச்‌ செயல்படுவது 
தேவனுடைய பார்வையில்‌ பாவமே. 
க. சாட்சி வாழ்க்கை 

குறிகேட்கச்‌ செல்லுகின்றவர்கள்‌ 
சம்பந்தப்பட்ட நபரிடம்‌ குறிசொல்லும்‌ 
வல்லமை இருக்கிறதா என்று மட்டுமே 
பார்ப்பார்கள்‌. அவர்‌ நல்லவரா, சரியான 
வரா, பரிசுத்தரா என்றெல்லாம்‌ பார்க்க 
மாட்டார்கள்‌. ஆனால்‌, தேவனுடைய 


26 


தீர்க்கதரிசிகள்‌ அப்படி அல்ல. அவர்கள்‌ 
முதலாவது தேவனுக்கு உகந்த சாட்சி 
வாழ்க்கை உடையவர்களாக இருக்க 
வேண்டும்‌. இப்‌ 1:8) அவர்கள்‌ மற்றவர்‌ 
களுக்கு முன்மாதிரிகளாக இருக்க 
வேண்டும்‌. குத்து 2:7) தீர்க்கதரிசி என்‌ 
பவர்‌ சொன்ன தீர்க்க தரிசனம்‌ நிறை 
வேறினால்‌ கூட அவருடைய வாழ்க்கை 
முன்மாதீரியற்றதாக இருந்தால்‌ அந்த 
நபர்‌ தீர்க்கதரிசி என அழைக்கப்படத்‌ 
குகுதியில்லாதவர்‌. தேவன்‌ சாட்சியில்லாத 
வர்கள்‌ வாயிலாகவும்‌, முன்மாதீரி 
வாழ்க்கை முறை இல்லாதவர்கள்‌ வாயி 
லாகவும்‌ தீர்க்கதரிசனம்‌ உரைக்க மாட்டார்‌. 
ஒரு தீர்க்கதரிசி சொன்னபடியே 
நடந்தது என்பது அவருக்கு தீர்க்கதரிசி 
என்ற தகுதியைத்‌ தந்துவிடாது. சாட்சி 
யில்லாத வாழ்க்கைப்‌ பின்னணியோடு 
தீர்க்கதரிசனம்‌ நிறைவேறினால்‌ அது 
குறிசொல்லும்‌ ஆவியின்‌ செயலே அன்றி 
தேவ செயல்‌ அல்ல. சத்தியத்தின்படி 
நடவாமலும்‌ பரிசுத்த வாழ்க்கைக்கு 
முதலிடம்‌ தராமலும்‌ வாழ்கின்ற ஒருவர்‌ 
தீர்க்கதரிசனம்‌ உரைத்தால்‌ அவை 
குறிசொல்லுகின்ற ஆவியால்‌ நடந்‌ 
திருக்கும்‌ என்பதே உண்மை. தேவ ஆவி 
அல்லாத பல ஆவிகள்‌ உண்டு. அந்த 
ஆவிக்குள்ளும்‌ வல்லமையான பல 
விஷயங்களைச்‌ செய்யும்‌ சக்தி உண்டு. 
ஆனால்‌, அவை வஞ்சிக்கும்‌ ஆவிகளே. 
4. சக்கியம்‌ போதுீத்துல்‌ 
தீர்க்கதரிசிகளின்‌ முதன்மையான 
வேலை எதீர்காலத்தைக்‌ குறித்துச்‌ 
சொல்லுவது அல்ல. அவர்கள்‌ ஜனங்‌ 
களுக்குச்‌ சத்தியத்தை போதிக்க வேண்‌ 
டூம்‌. ஜனங்களை சீர்திருந்தப்‌ பண்ணு 
வதே அவர்‌ களின்‌ முக்கியமான வேலை. 
தேவ னுடைய வழிகளில்‌ நடக்கும்‌ 
விதமாகப்‌ போதனை செய்யும்‌ ஆற்றல்‌ 
இல்லாத நிலையில்‌, அவர்கள்‌ 


மார்ச்‌ 2021 





“சத்தியத்தை சரியான விதமாகப்‌ போதித்து ஜனங்கனைத்‌ 
தேவணுக்கேற்ற சாட்சிகளாக மாற்றுவதில்‌ கரிசனையநீற 
வர்கள்‌ தீர்க்கதரிசனம்‌ உரைத்தால்‌ அது உண்மையல்ல. 
அது குநிசொல்லுகீன்ந ஆவியால்‌ நடப்பதே.” 


உன்னை மதிக்கும்‌ 


முதல்‌ ஆளாக 





யாரும்‌ என்னை மதிக்கவில்லையே! 
உறவினர்‌ என்னை மதிக்கவில்லையே! 
ஊரார்‌ என்னை மதிக்கவில்லையே! 


உன்னுடைய வருத்தம்‌ புரிகிறது. 
உன்னுடைய சலிப்பு விளங்குகிறது. 
உன்னுடைய ஆதங்கம்‌ தெரிகிறது. 
அதுசரி, நீ உன்னை மதிக்கின்றாயா? 


உன்னை நீ மதிக்கத்தக்கவன்‌ என்று நம்புகின்றாயா? 
நீ மதிக்கப்படத்‌ தகுதியானவன்‌ என்ற நம்பிக்கை உனக்கிருக்கிறதா? 
உன்னுடைய மதிப்பு இன்னதென்று நீ அறியாதபோது 
பிறர்‌ உன்னுடைய மதிப்பை அறிவது கடினம்தானே. 


உன்னை நீயே தாழ்வாகவும்‌ குறைவாகவும்‌ 

எண்ணிக்‌ கொண்டிருந்தால்‌, பிறர்‌ உன்னை 

உயர்வாகவும்‌ சிறப்பாகவும்‌ 

எப்படிப்‌ பார்க்க முடியும்‌? 

உன்னை நீயே அந்பமாகக்‌ கணக்கிட்டு 

புல்‌, தூசி, குப்பை, எதற்கும்‌ லாயக்கற்றவன்‌ என்றெல்லம்‌ எண்ணும்‌ போது 
உன்னுடைய அளவிீட்டைக்‌ கடந்து வந்து பிறர்‌ உன்னை எப்படி 
உயர்வாகவும்‌ மேன்மையாகவும்‌ பார்க்க முடியும்‌? 

பிறரால்‌ மதிக்கப்பட நீ விரும்புகிறாய்‌. 

ஆனால்‌ உன்னுடைய மதிப்பை இன்னும்‌ நீ 


ல நீரோ 2a 


குறைத்து குறைத்து பார்க்கின்றாயே 
நல்ல அறிவில்லையே 

நல்ல திறமையில்லையே 

நல்ல அழகில்லையே 

நல்ல வசதி இல்லையே 

நல்ல அந்தஸ்தில்லையே 
பொருளாதார வலுவில்லையே 
என்றெல்லாம்‌ புலம்பிக்‌ கொண்டிருக்க 
உனக்கு வாய்ப்புகள்‌ கிடைத்துக்‌ கொண்டுதானிருக்கும்‌ 
மனிதனின்‌ மதிப்பை இவையெல்லாம்‌ 
சேர்ந்து இல்லையென்று கூறிவிடாது. 
ஒரு மதிக்கத்தக்க மனிதனுக்கு 
இவை மிகவும்‌ கட்டாயமல்ல. 


மனிதனுக்கு தேவை முதலாவது மனித பண்புகளே. 
அந்த பண்புகள்தான்‌ அவனுக்கு மதிப்பு. 

மனிதம்‌ ௮ற்றவர்களிடமும்‌ அறிவு இருக்கும்‌, 
மனிதம்‌ ௮ற்றவர்களிடமும்‌ அழகு இருக்கு, 

மனிதம்‌ அற்றவர்களிடமும்‌ வசதி இருக்கும்‌, 
மனிதம்‌ அற்றவர்களிடமும்‌ திறமை இருக்கும்‌, 


ஆனால்‌ அவை அனைத்தும்‌ இணைந்து 

அவர்களுக்கு மதிக்கத்தக்க மனிதத்தை தராது. 

நீ மனிதப்‌ பண்புகளோடிரு 

அப்போது நீ மதிப்பு மிகுந்தவன்‌. 

பண்புகள்‌ வந்துவிட்டால்‌ 

உன்னை மதிக்க தெரியாதவர்கள்தான்‌ மதிப்பற்றவர்கள்‌. 

தேவன்‌ மனிதனுக்கு அருளுகின்ற மிகப்பெரிய அருட்கொடைகள்‌ மனித 
னுக்கு தேவையான நற்குணங்களே. (யோவான்‌ 15:8) அந்த நற்குணங்களை 
உடையவன்தான்‌ மதிப்பிற்குரியவன்‌. அந்த மதிப்பை தர மறுக்கின்றவர்கள்‌ 
மனிதத்தின்‌ உண்மை அடையாளங்களை அறியாதவர்களே. 

உன்னை பண்புகளுடையவனாக்கும்‌ இறை வழிகளை அறிந்துகொள் 


பண்புகளுடையவனா நீ? அப்படியென்றால்‌ 
நீ மதிப்பிற்குரியவன்‌. நீ மதிக்கத்தக்கவன்‌. 
உன்னை மதிக்க வேண்டியவர்களில்‌ 

நீயே முதல்‌ ஆளாக இரு 

உன்னை மதிக்க பிறருக்கு தெரியாவிட்டால்‌ 


மதிப்பறியாத மனிதர்களின்‌ மதிப்பை குப்பையாக எண்ணு. 


ஜீவ நீரோடை 29 





“ லெந்து காலம்‌ என்ற 40 நாள்‌ பக்தி வாழ்க்கை கீநீஸ்தவப்‌ 
பாரம்பரியம்‌ அநேகருடைய இரத்தத்தோரு கலந்த விஷயமாகி 
விட்டது. முகச்சவரம்‌ செய்யாமல்‌, கறி, மீன்‌ சாப்பிடாமல்‌, ஆடம்பர 
உடை உ ருத்தாமல்‌, விசேஷ வைபவங்கள்‌ நடத்தாமல்‌, தங்களின்‌ 
பக்தியை வெளிப்பருத்துகின்றவர்கள்‌ உண்டு. ஜெபம்‌, உபவாசம்‌ 
போன்றவற்றில்‌ சிலர்‌ இந்நாட்களில்‌ அதிகமாக ஈருபருவார்கள்‌. 
சபைகளில்‌ நடைபெறும்‌ எல்லாப்‌ பக்திக்‌ கூட்டங்களிலும்‌ கலந்து 
கொண்டு, தானதர்மங்கள்‌ செய்து சீலர்‌ பக்தியை வெளிப்பருத்து 
வார்கள்‌. மதுபானம்‌, புகைப்பிடித்தல்‌, சூதாருதல்‌, கீளப்புகளுக்குச்‌ 
செல்லுதல்‌ போன்ற பழக்கங்கள்‌ உடைய சிலர்‌ கூட இந்த 40 
நாட்கள்‌ அவைகளை விட்ருத்‌ தங்களை விலக்கிவிருவதுண்ரு. ” 


ல நீரோ 30 


ஒவ்வொரு ஆண்டும்‌ லெந்து கால 
மாக ஆசரிக்கப்படும்‌ 40 நாட்கள்தான்‌ 
எனக்கு ஆசீர்வதமான நாட்கள்‌ என்றா 
ளாம்‌ ஒரு கிறிஸ்தவக்‌ குடும்பப்‌ பெண்‌. 
ஆனால்‌ ஈஸ்டர்‌ பண்டிகை தீனத்தீலி 
ருந்து மறுபடியும்‌ என்னுடைய துக்க நாட்‌ 
கள்‌ ஆரம்பித்து விடும்‌ என்றும்‌ க்றி 
னாளாம்‌. ஏனென்றால்‌ அவளுடைய 
கணவன்‌ லெந்து காலங்களில்‌ குடிப்‌ 
பழக்கத்‌ தைத்‌ தற்காலிகமாக நீறுத்திவிட்டூ 
பக்தி யோடூ வாழ்வான்‌. அந்த நாட்களில்‌ 
வீட்டில்‌ சண்டை சச்சரவு, பிரச்சினை 
எதுவும்‌ இராது. ஆனால்‌ மறுபடியும்‌ ஈஸ்டர்‌ 
தினத்திலிருந்து அவன்‌ தன்னுடைய 
பழைய வாழ்க்கைக்குத்‌ திரும்பி விடுவ 
தால்‌ மறு படியும்‌ குடும்பத்தில்‌ துக்கம்‌ 
ஆரம்பித்து விடும்‌. 
முகமூடிவாம்க்கை 

ஒரு நாடகம்‌ நடந்து முடிந்ததும்‌ நாடக 
நடிகர்கள்‌ ஒப்பனைகளைக்‌ கலைத்து 
விட்டுத்‌ தங்களின்‌ நீஜமான தோற்றங்க 
ளுக்கும்‌ செயல்களுக்கும்‌ திரும்புவது 
போல 40 நாள்‌ பக்தியாளர்கள்‌ பலர்‌ மறுப 
டியும்‌ பழைய வாழ்க்கைப்‌ பாதைக்குத்‌ 
திரும்பி விடுவார்கள்‌. இது போன்றதொரு 
பக்தி வாழ்க்கை தொடர்பான மதச்‌ சட்டங்‌ 
களும்‌ நீயமங்களும்‌ எல்லா மதங்களிலும்‌ 
உள்ளன. 

ஆனால்‌ கீறிஸ்தவத்தீல்‌ இப்படியொரு 
சட்டமோ நீயமமோ கிடையாது. 40 நாட்‌ 
களை விசேஷமாக ஆசரித்து விசேஷ 
பக்தியோடு வாழ்வது தொடர்பான அறிவு 
ரைகளோ, ஆலோசனைகளே,, சட்டங்‌ 
களோ புதிய ஏற்பாட்டில்‌ எங்கும்‌ இல்லை. 
இது கிறிஸ்தவ சபைச்‌ சரித்திரத்தின்‌ ஒரு 
இடைச்செருகல்‌. இது நல்லதோர்‌ நோக்‌ 
கத்தை மனதீல்‌ கொண்டூ உருவாக்கப்‌ 
பட்டு, பின்னர்‌ வெறும்‌ பாரம்பரியமாகவும்‌, 
சம்பிரதாயமாகவும்‌ மாறிப்போன ஒன்று. 

மக்கள்‌ 

பாடூமரணம்‌ 


இறைநம்பிக்கையுடைய 
சிலுவை, இயேசுவின்‌ 


போன்றவற்றை விசேஷமாகத்‌ தியானித்து 
தங்களைப்‌ பக்தி ரீதியாகச்‌ சீர்‌ செய்து செவ்‌ 
வைப்படுத்த இது போன்றதோர்‌ காலம்‌ 
இருந்தால்‌ நல்லது என்று சபை முன்னோ 
டிகள்‌ எண்ணியதீன்‌ விளைவாக இந்த 
லெந்து கால நீயமம்‌ ஆரம்பித்திருக்க 
லாம்‌. ஆனால்‌ பக்திக்கேற்ற நல்விளைவு 
எதையும்‌ விசேஷமாக ஏற்படுத்த மூடி 
யாமல்‌ போன சில கிறிஸ்தவ பாரம்பரிய 
நடைமுறைகளில்‌ இதுவும்‌ ஒன்றாகி விட்‌ 
டது. வேதம்‌ கூறும்‌ நல்வழிகளில்‌ சென்று 
தங்களின்‌ இறைபக்கீயை வெளிப்படுத்தா 
மல்‌, சடங்காச்சார ரீதியான வழிமுறை 
களையும்‌, பாரம்பரியங்களையும்‌ சார்ந்து 
குங்களின்‌ பக்தியை வெளிப்படுத்தும்‌ 
முறைக்கு இது வலுவூட்டி விட்டது. 

சுமார்‌ 40 நாட்கள்‌ மரித்துப்‌ போயிருக்‌ 
கும்‌ சில தவறான செயல்களும்‌, பழக்கங்‌ 
களும்‌, உலகத்திற்கேற்ற வாழ்க்கை 
முறைகளும்‌ மறுபடியும்‌ ஈஸ்டர்‌ தீனத்‌ 
குன்று உயிரோடெழுந்து செயல்பட 
ஆரம்பித்து விடுகிறது. சுமார்‌ 40 
நாட்களாக உயிரோடி ருந்து செயல்பட்ட 
சில நல்ல பக்தி செயல்களும்‌, பழக்கங்‌ 
களும்‌, ஜெபதப வழி பாட்டு விஷயங்களும்‌ 
ஈஸ்டர்‌ தினத்தன்று மறுபடியும்‌ மரித்துப்‌ 
போய்‌ விடுகின்றன. 

இந்த 40 நாள்‌ பக்தி வாழ்க்கை நற்‌ 
தோற்றம்‌ கொண்டதாயிருந்தாலும்‌, இந்த 
பக்தீ வாழ்க்கை பலருடைய வாழ்வில்‌ ஒரு 
முகமூடி வாழ்க்கை அனுபவமாகவே உள்‌ 


40 நாட்கள்‌ ஒரு பக்திமான்‌ 
தோற்றத்தை ஏற்படுத்திக்‌ 
கொண்டு, மறுபடியும்‌ பழைய 
நீலைமைக்குத்‌ திரும்பும்‌ 
இந்த முகமூழிவாழ்க்கை 
தேவனுக்கு எந்தக்‌ 
கனத்தையும்‌ காண்டூவராது. 


31 


ளது. 40 நாட்கள்‌ ஒரு பக்திமான்‌ தோற்‌ 
றத்தை எஏற்படுத்தீக்‌ கொண்டு, மறுபடியும்‌ 
பழைய நிலைமைக்குத்‌ திரும்பும்‌ இந்த 
முகமூடி வாழ்க்கை தேவனுக்கு எந்தக்‌ 
கனத்தையும்‌ கொண்டூ வராது. எனவே 
இது போன்ற தற்காலிக பக்கி வாழ்க்கை 
தேவனுடைய அங்கீகாரத்தையும்‌ பெறாது. 

லெந்து காலம்‌ நாம்‌ நம்மை 
ஆராயந்து பார்க்கின்ற வேளையாக 
இருந்தால்‌ நல்லது. லெந்து காலம்‌ நாம்‌ 
நம்‌ மைச்‌ சோதித்து நம்முடைய உண்மை 
யான உள்நிலையைச்‌ சீர்செய்து கொள்‌ 
கின்ற. வேளையாக இருந்தால்‌ நல்லது. 
லெந்து காலத்தில்‌ ஜெபம்‌, வேத தியானம்‌ 
போன்றவற்றிற்கு அதிக முக்கியத்துவம்‌ 
கந்து ஆழமான ஒரு ஆவிக்குரிய அனுப 
வத்திற்கு நேரடியாகச்‌ சென்றால்‌ அது 
நல்லதே. 

ஆனால்‌ லைந்து காலத்தில்‌ நாம்‌ 
நல்ல அனுபவங்களைப்‌ பெறுவதோடு 
அந்த அனுபவங்களில்‌ தொடர வேண்டும்‌. 
நாற்பது நாட்களோடூ நம்முடைய பக்தி 
யின்‌ வேகம்‌ குறைந்து மீண்டும்‌ பழைய 
பாதைக்குப்‌ போகக்‌ கூடாது. பாரம்பரியங்‌ 
கள்‌ யாவும்‌ தவறானவையல்ல. அவை 
சில நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும்‌ 
குன்மையுடையதாக இருந்தால்‌ அவை 
நல்லவைகளே. 
நல்ல அனுபவம்‌ தொடரும்‌ 

லெந்து காலம்‌ என்ற பாரம்பரியம்‌ 
நம்மை நாம்‌ ஆராய்ந்து பார்ப்பதற்கும்‌, 
நம்மைச்‌ சரி செய்வதற்கும்‌ ஒரு வாய்ப்‌ 
பாக இருக்க முடியும்‌. லெந்து காலம்‌ சிலு 
வையின்‌ மூலம்‌ இயேசு மனுக்குலத்தீற்‌ 
காகச்‌ செய்தது என்னவென்பதை நாம்‌ 
சிந்தித்துப்‌ பார்ப்பதற்கான சந்தர்ப்பமாக 
இருக்க முடியும்‌. லெந்து காலம்‌ நம்‌ முடைய 
குவறான குணங்களிலிருந்தும்‌ தவறான 
வாழ்க்கை முறையிலிருந்தும்‌ நம்மை 
விடுவிப்பதற்கான ஒரு நல்ல சூழ்‌ நிலையாக 
இருக்க முடியும்‌. லெந்து காலம்‌ எப்படிப்‌ 


i 


பட்டதோர்‌ மேன்மையான வாழ்க்‌ கையை 
நாம்‌ வாழ வேணடும்‌ என்பதைப்‌ புரிந்து 
கொண்டு செயல்படூவதற்கான ஒரு தூண்டு 
தலை ஏற்படுத்த முடியும்‌. 

ஆனால்‌, ஆவிக்குரிய ரீதியாக நாம்‌ 
நம்மிடம்‌ எவ்வித நல்ல நீலைகளைக்‌ 
காண இயன்றதோ அவற்றைத்‌ தொடர்‌ 
அனுபவமாக மாற்ற வேண்டும்‌. அப்பாடா, 
ஒரு வருடத்திற்குத்‌ தேவையான ஒட்டு 
மொத்த ஆவிக்குரிய வாழ்க்கையையும்‌ 
40 நாட்களில்‌ வாழ்ந்து கணக்கை 
செட்டில்‌ செய்துவிட்டேன்‌ என்று நிம்மதிப்‌ 
பெரு மூச்சு விடக்கூடாது. 

நாய்‌ தான்‌ கக்கினதைத்‌ தின்னவும்‌ 
கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும்‌ 
தீரும்பினது என்று பேதுரு கூறிய பழ 
மொழிக்கேற்றபடி லெந்து கால அனுபவம்‌ 
அமைந்து விடக்கூடாது. (11 பேதுரு. 2:22) 
நம்முடைய லெந்துகால பக்தி நடவடிக்‌ 
கைக்களின்‌ விளைவுகள்‌ லெந்து காலம்‌ 
முடிந்த பிறகும்‌ தொடராவிட்டால்‌, இது ஒரு 
பயனற்ற பாரம்பரியமே. இந்த 4௦ நாட்‌ 
கள்‌ வெள்ளை நீற வாழ்க்கை தேவனைப்‌ 
பிரியப்படுத்தாது. 

தேவன்‌ குறிப்பிட்ட ஒரு காலத்தீல்‌ நாம்‌ 
வெண்மையாயிருப்பதைப்‌ பார்த்து, பிற 
காலங்களில்‌ நாம்‌ வாழும்‌ கறுப்பு வாழ்க்‌ 
கையைச்‌ சகித்துக்‌ கொள்ளமாட்டார்‌. பிற 
நாட்களில்‌ நாம்‌ தேவனைக்‌ கனப்படுத்தும்‌ 
வாழ்க்கையில்‌ தொடராவிட்டால்‌ இந்த 
நாற்பது நாள்‌ வாழ்க்கையில்‌ வெளிப்படும்‌ 
பக்தியை அவர்‌ மதிக்கமாட்டார்‌. ஏதோ 40 
நாட்களாவது நாம்‌ பக்தியாயிருக்கிறோமே 
என்று நமக்குள்‌ தீருப்தீபட்டுக்கொள்ள 
லாம்‌. ஆனால்‌ நாற்பது நாட்கள்‌ பக்தீ 
யாயிருக்கும்‌ நாம்‌ பிற நாட்களில்‌ சாதார 
ணமாயிருப்பதைக்‌ கண்டு தேவன்‌ விச 
னப்படவே செய்வார்‌. 

இன்றைய கீறிஸ்தவர்கள்‌ பாரம்பரிய 
ரீதியான பக்கி நியமங்களுக்கும்‌. சடங்காச்‌ 
சாரத்‌ தன்மை கொண்ட பக்திச்‌ செயல்‌ 
களுக்கும்‌ அடிமைகளாகிப்‌ போனார்கள்‌. 


மார்ச்‌ 2021 


இன்றைய கிறிஸ்தவர்கள்‌ 
பாரம்பரிய ரீதியான பக்தி 
நீயமஙகளுக்கும்‌. 
சடங்காச்சாரத்‌ தன்மை 
கொண்ட பக்திச்‌ செயல்‌ 
களுக்கும்‌ அழமைகளாகிப்‌ 
போனார்கள்‌. 


அவர்கள்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ மூலம்‌ 
தேவன்‌ கொடுத்த ஆவிக்குரிய போதனை 
களையும்‌ நியமங்களையும்‌ பின்னால்‌ 
கள்ளி விட்டு, முன்னோர்களின்‌ பாரம்பரி 
யங்களுக்கும்‌, முற்பிதாக்களின்‌ சடங்காச்‌ 
சாரத்‌ தன்மை கொண்ட நீயமங்களுக் 
குமே முதல்‌ முக்கியத்துவம்‌ தருகின்றார்கள்‌. 
வேதாகமக்கால பரிசேயர்களும்‌, சது 
சேயர்களும்‌ மோசேயின்‌ மூலமாக தே 
வன்‌ அளித்த தெய்வீக நியமங்களை 
முக்கியமாக எண்ணாமல்‌, தங்களின்‌ 
முற்பிதாக்கள்‌ நியமித்த பாரம்பரியம்‌ 
சார்ந்த ஒழுங்குமுறைகளுக்கே அதீகக்‌ 
கனம்‌ கொடுத்தனர்‌. எனவே, அந்த அனு 
பவம்‌ அவர்களை வெள்ளையடிக்கப்பட்ட 
கல்லறைகளைப்‌ போல மாற்றியது. 
வெளியே நல்ல ஆன்மீகம்‌ உண்டு. 
வெளியே பக்தியான பல நல்ல செயல்‌ 
களால்‌ வெள்ளை நீறத்‌ தோற்றம்‌ உண்டு. 
ஆனாலும்‌ அவை பாரம்பரியங்களைச்‌ 
சார்ந்ததாகவும்‌, சடங்காச்சாரங்களைச்‌ 
சார்ந்ததாகவும்‌ மட்டூமிருந்ததால்‌ உள்‌ 
ளமோ கேடூபாடுகளை விட்டூச்‌ சுத்தமாக 
வில்லை. எனவே அவர்களை இயேசு 
மாயக்காரர்களே என்று அழைத்தார்‌. 
நாம்‌ பின்பற்றும்‌ பக்தி நியமங்களும்‌ 
பக்திச்‌ செயல்களும்‌, பக்தி வழிபாடுகளும்‌ 
நம்மைப்‌ பரிசுத்தம்‌ என்ற விஷயத்தில்‌ 
தொடர்‌ அனுபவமுடையவர்களாக மாற்ற 
வேண்டும்‌. இல்லையேல்‌ அந்தப்‌ பக்கி 
தேவனுடைய வேதம்‌ சார்ந்த பக்தி அல்ல. 





தேவனுடைய ஆவியினால்‌ ஏற்பட்ட பக்தி 
யும்‌ அல்ல. 


உள்ளத்தை அப்படியே வைத்துக்‌ 
கொண்டு வெளியே ஒரு குறிப்பிட்ட காலம்‌ 
தேவபக்தியான செயல்களோடூ நம்மை 
இணைத்துக்‌ கொண்டால்‌, அதனால்‌ 
ஆவிக்குரிய நல்விளைவு இல்லை. இருத 
யத்திற்குள்‌ இரட்சகராகிய இயேசு வர 
வேண்டும்‌. உள்ளத்திற்குள்‌ அவருடைய 
பிரசன்னம்‌ உணரப்பட வேண்டும்‌. அகத்‌ 
தில்‌ மாற்றங்களை ஏற்படுத்தும்‌ தேவ 
ஆவியானவரின்‌ ஆளுகையைப்‌ பெற 
வேண்டும்‌. உள்ளே தேவ ஆவியான வரால்‌ 
ஏற்படும்‌ ஆவிக்குரிய செயல்களினால்‌, 
வெளிப்புறம்‌ பக்தியான பிரதிபலிப்புகள்‌ 
தோன்ற வேண்டும்‌. இந்த அனுபவம்தான்‌ 
கிறிஸ்தவ அனுபவம்‌ பெற்றவர்களிடம்‌ 40 
நாட்கள்‌ மட்டும்‌ அல்ல, எல்லா நாட்களிலும்‌ 
தேவபக்கி பிரதிபலிக்கும்‌. இவர்கள்‌ 
குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்தில்‌ மட்டும்‌ சில 
நல்ல செயல்களைச்‌ செய்து தேவனைக்‌ 
கனப்படூத்த விரும்புகின்றவர்கள்‌ அல்ல. 
இவர்கள்‌ தேவ ஆவியினால்‌ அவர்‌ 
களுக்குள்‌ ஆவிக்கேற்ற நல்லவர்களாக 
மாற்றப்பட்டவர்கள்‌. அவர்கள்‌ எப்போதும்‌ 
நல்ல செல்களைச்‌ செய்யும்‌ இயற்கை 
யுடையவர்களாக இருப்பார்கள்‌. பாரம்பரிய 
ரீதியானதோர்‌ பக்தி வாழ்க்கை அல்ல. தேவ 
வார்த்தைகளின்‌ படியான ஓர்‌ பரிசுத்த 
வாழ்க்கைதான்‌ இன்றைய அவசரத்‌ தேவை. 
RP:MARI6 


33 





நாம்‌ நீண்ட காலமாக ஆலயம்‌ செல்கின்றோம்‌. 
ஆனால்‌ வேதம்‌ நம்மை சபை கூடிவரத்தான்‌ சொல்கின்றது. 0 கொரி-12 :27) 


நாம்‌ நீண்ட காலமாக ஆலயத்திற்கு போகிறோம்‌. 
ஆனால்‌ வேதம்‌ நீங்கள்தான்‌ தேவன்‌ தங்கும்‌ ஆலயம்‌ என்று சொல்கிறது. (1 கொரி-3:16 


நாம்‌ நீண்ட காலமாக தேவனை ஆராதிக்க கோயிலுக்கு செல்கின்றோம்‌. 
ஆனால்‌ அன்பு காட்டவும்‌, நற்கிரியை செய்யவும்‌ சபைகூடி வரத்தான்‌ வேதம்‌ 
சொல்கிறது. (எபிரேயர்‌-10:24) 


நாம்‌ தேவனை நேசிப்பதால்‌ நீண்ட காலமாக ஆலயத்தில்‌ கூடுகிறோம்‌. 
ஆனால்‌ ஒருவரையொருவர்‌ நேசிப்பதற்காக சபை கூடி வரவே வேதம்‌ சொல்கிறது. 
(யோவான்‌-13:34) 


நாம்‌ யாரோடும்‌ நல்ல ஐக்கியமில்லாமல்‌ நீண்டகாலமாக ஆராதிக்க பழகிவிட்டோம்‌. 
ஆனால்‌ ஒருவருக்கொருவர்‌ நல்ல ஐக்கியம்‌ கொள்வதற்காக சபை கூடிவரவே 
வேதம்‌ நம்மை அமைக்கிறது. ப்‌-4:32) 


நாம்‌ பக்தியை வெளிப்படுத்தவே நீண்டகாலமாக கோயிலுக்கு வருகின்றோம்‌. 
ஆனால்‌ நாம்‌ பக்திவிருத்தி அடைவதற்காகவே சபை செயல்பட வேண்டும்‌ என்று 
வேதம்‌ சொல்கிறது. எபேசியர்‌-4:12) 

நாம்‌ பக்தர்களாக நீண்டகாலம்‌ ஆலயம்‌ வருகிறோம்‌. 

ஆனால்‌ நாம்‌ கிறிஸ்துவின்‌ அவயவங்கள்‌ என்றுணரந்து ஒரு சரீரமாக செயல்படும்‌ 
சபையாக வேண்டும்‌ என்று வேதம்‌ சொல்கிறது. எபேசியர்‌-4:25) 

நாம்‌ பக்தர்களாக கோயிலுக்கு வருவது அல்ல. நாம்‌ தேவனுடைய பிள்ளைகளாக 
தேவ அன்பை பகிர்ந்து கொள்வதற்காக சபையாக கூடி வருவதே தேவனின்‌ 
எதீர்ப்பாப்பு RP:JAN14 


க நீரோ 34 


